3005 


# D 


Tloor 


கடவுள் துணை 


நாடார் குல வரலாறு 


A Brief Account of the Nadar Race , 


being 


AN ADDRESS 


By Rabbi B. J. M. Kulasekhara - raj 
( son of Rabbi A. N. Chattampillai - Aiya , 
Prakasapuram , Nazareth , Tinnevelly District ) , 

concerning 
the Origin , History , Names , Titles, Subdivisions , 

Clans ( ancient and modern ) , Occupation , 
Religion , Manners and Customs , Social Position , 
Characteristics , Present Status, etc. 

of 
the Chantras or Mara - Nadars, 
the Original Lords of the Tamil Country , 

delivered on 6th June, 1918 , 
at the Fourth Conference of the Nadars , 
held at the Victoria - Edward Hall, Madura . 


Lords of the 


Published by request . 


PALAMCOTTAH 
PRINTED AT THE DARLING PRINTING PRESS , 

AND PUBLISHED BY THE AUTHOR . 


1918 


All Rights Reserved . 


தரு வணக்கம் . 


( Dedication ) 


என்னை உருவாக்கி , காப்பாற்றி , 
பரோபகார வேலைகளுக்காகத் தெரிந்தெடுத்த , 

பரம பிதா வான 
( யாஹுவே எலோஹீம் ஷேம் ) 

( ஆதி , 9. 26 ) 
" சேம்குல ஆண்டவ ராகிய சுவாமி 

என்னும் 
எகோவா மேசியாவை 


அவர் பா தபடியில் சாஷ்டாங்கம் செய்து , 
( Orientology) கீழ்தேசங்கள் சம்பந்தமான பூர்வசரித்திரம் , பாஷாசாஸ்திரம் , 

ஜனவிவரணம் , மதவிவரம் முதலிய சாஸ்திரங்களிலும் , 
( Chantrology ) சான்றோர்ஜாதிவாலா றாகிய சாஸ்திரத்திலும் , 
எனக்கு அருளப்பட் டிருக்கும் சகல அறிவுக்கும் மூலகாரண குருஸ் தானமும் , 

மதவிஷயமாகவும் நடார் குலமுன் னேற்ற விஷயமாகவும் 
தங்களையும் தங்கள் வீட்டுக்காரியாதிகளையும் தியாகம்பண்ணினதினால் 
எனக்கும் மற்றோருக்கும் பல நன்மைக ளுண்டாக 

ஏதுவா யிருந்த ரிஷியும் , 
நாளதில் 95 வயதுடையவர்களா பிருப்பவர்களும் ஆகிய 
மகாகனம் பொருந்திய எனது அருமைப்பிதா அவர்களுக்கு நன்றி பாராட்டி , 

அவர்களின் கீழ்ப்படிதலுள்ள குமாரனாக தெண்டனிட்டு 


எனது ஆராய்ச்சிகளின் முதற்பல னான , 


நாடார் குல வரலாறு 


ஆகிய இப் புஸ்தகத்தை 
அர்ப்பணம் செய்கிறேன் . 


24-7-1918 . 


பி . ஜே . எம்.குலசேகர - ராஜ் . 


நாடார் குல வரலாறு 


தமிழ்நாட்டின் ஆதிக் காணியாட்சிக்கார ரான 

சான்றோர் என்னும் மாற நாடார்களின் 
பூர்வோத்திரம் , சரித்திரம் , பேர்கள் , பட்டப்பேர்கள் , உட்பிரிவுகள் , 

முற்கால - தற்கால குடும்பபரம்பரைகள் , தொழில்கள் , மதம் , 
வழக்கபுழக்கம் , அந்தஸ்து, குணங்கள் , நாளதுநிலைமை முதலானவைகளை , 

மதிப்புள்ள திரளான மேற்கே : ளாதாரங்களின் பேரில் 

• சுருக்கமும் தெளிவுமாய்த் தொகுத்து , 
திருநெல்வேலிஜில்லா , நாசரேத்து - பிரகாசபுரம் , 
ரபி அ . நா . சட்டம்பிள்ளை ஐயா அவர்கள் குமாரர் , 
ரபி B. J. M. குலசேகர ராஜ் 

தயார்செய்து , 


மதுரை , விக்டோரியா - எட்வர்ட் ஹாலில் கூடிய 
நாடார் மஹாஜன சங்கம், 4 -வது கான்பரென்ஸில் 
1918y) ஜூன்பு s வாசித்த 

உபநியாசம் . 


பல கனவான்கள் - மேதாவிகளின் வேண்டுகோளுக் கிணங்கி 

பிரசுரிக்கப்பட்டது . 


பாளையங்கோட்டை 
டார்லிங் அச்சுக்கூடத்தில் ஷை ஆசிரியரால் 

பதிப்பிக்கப்பட்டது . 


1918 | 


இப் புல் தகத்தின் சர்வ சுதந்தரங்களும் அதின் ஆசிரியருக்க 

சொந்தமாக ரிஜிஸ்தர்செய்யப்பட் டிருக்கிறது , 


முகவுரை 


கள் 


நாடார் குலத்தவரைப் பற்றி , “ They now occupy a very high 
place ainongst the most progressive native tribes and castes in 
Southern India " அவர்கள் , இப்போது தென் இந்தியாவில் மகாமேலாய் 
முன்னுக்குவருகிற சுதேச குலங்களும் - ஜாதிகளு மானவர்களுக்குள்ளே 
மிகவும் உன்ன தஸ் தானத்தை யடைந்திருக்கிறார்கள் , என்று 1841 
முதல் திருநெல்வேலிச்சீமையில் மிஷனரிவேலைபார்த்த போபெற்ற பிஷப் 
கால்டுவல் துரை தம்முடைய ஜீவகாலத்திற்கண்ட அனுபவமா , யெழுதி 
வைத்திருக்கிறார் . அப்படியே , ( இவ்வுலகத்தில் தெய்வவரம்பெற்ற மகா 
மேலான ஆளுகைச்சாதியாரா யிருந்து , தெய்வசாபத்தால் , கடந்த சுமார் 
1800 வருஷங்களாக உலகமொத்தத்திலும் சிதறுண்டு , மகா கஷ்டத்தையும் 
தீட்பையு,மடைந்து , கடந்த சுமார் 1 நூற்றாண்டுக்கால மாக , உலகமொத்த 
முமே பிரமிக்கத்தக்கவிதமாய் சகலவிஷயங்களிலும் மகாமுன்னேற்றத்தை 
யடைந்துவருகிற ‘ Sheinitic சேமியஜா தியா ராகிய Beni Israel இஸ்ர 
வேல் புத்திரர் என்னும் Jews யூதரு க்கு ஒரு சிற்றளவா யாகிலும் ஒப் 
புள்ளவர்களாய் , தென் இந்தியாவின் இந்த நாடார் குலத்தவர் , கடந்த சுமார் 
ஒரு நூற்றாண்டுக்கால மாக அநேக மேலான விஷயங்களில் முன்னேறி 
வருவது யாவருமறிந்த உண்மையா யிருக்கிறது . இதினாலே , அவர் 

முன்னேறும் பற்பலவிஷயங்களில் அவர்களோடு குறுக்கிடநேரிடு 
கிற பல இதா ஜாதிமனுஷர் , அவர்கள் பேரில் பொறாமையும் விரோதமு 
மடைந்து , 

அவர்களுடைய பூர்வோத்திரம் , சரித்திரம் , குணம் , அந் 
தஸ்து முதலானவைகளைக் குறைத்து - மாற்றியும் , வேணுமென்று நிஷி 
தம்பண்ணியும் எழுதி, துவக்கமுதலே புஸ்தகம் முதலானவைகள் பிரசுரிப்ப 
தும் விரோதநடபடிக்கைகள் செய்வதும் சகஜ மாகிவிட்டது . ஆகவே , 
அதைமறுத்து , தங்கள் குலத்தின் யதார்த்த பூர்வோத்திரம் --சரித்திரம் - அந் 
தஸ்தைத் துலக்கி எழுத்தமைப்பது , , நாடார்குலத்தவர் செய்யவேண்டிய அவ 
சியவேலை யாகிவிட்டது . இதுவிஷயமாய் . துவக்கத்தில் கையெழுத்துப் 
பிரதிகளான நூல்கள் நாடார் குலத்துள்ளும் வெளியிலும் பரவியிருந்தாலும் , 
இந்தியாவில் கவர்ண்மென்றார் ( Census ) ஜனசங்கைக்கணக் கெடுத்து , ஜாதி 
களை மேல் -கீழ் என்று வகுக்க ஆரம்பித்த 1870 - ம் வருஷமுதல் , நாடார் குல 
மேன்மையைத் துலக்குவதாக , விவரம் தெரிந்தும் தெரியாமலும் எழுதின 
தாக பல அச்சடிப்புஸ்தகங்களும் எழும்பின . அப்படி , நெடுகவெளிவந்த 
புஸ்தகங்கள் பலவா யிருந்தாலும் , அவைக ளொன்றிலும் , இப்போது பொது 
ஜனங்கள் நாடார்குலவிஷயமாய் அறியவிரும்பும் , சங்கதிகள் அநேகமாய் 
இல்லையென்றே சொல்லவேண்டியதா யிருக்கிறது . 

தூத்துக்குடியில் பிரசுரமாகிவரும் ஞானோதயம் என்னும் மாதாந்தரப் 
பத்திரிகையின் நாளது 1918 - ம் ஜூன் மாதத்து இதளில் , ( நாடார் ) 
மகாஜன சங்கம் என , பத்திராதிபரா லெழுதப்பட்டிருக்கும் வியாசத்தில் , 
நாடார்குலவிஷயமா யிருக்கும் அடியிற்கண்ட சங்கதியும் இவ் வுபநியாஸ 
விஷயமாய் எடுத்தெழுப்படவேண்டியது அவசிமா யிருக்கிறது . அதாவது : 


iil 


“ உங்களுடைய வம்சவழியைப்பற்றி - பாராட்டிக்கொண் டிருக்கவேண்டா 
மென்றும் , பதங்களின் மூலங்களையும் பழைய பரம்பரைகளைக்குறித்தும் சர்ச்சை 
செய்வதால் என்ன பயனுண்டாகு மென்றும் ( நாடார்குல விஷயமாய் சிலர் சொல் 
கிறார்கள் . இது நமக்கும் நமது தேசத்துக்கும் முற்றிலும் மாறுபாடான விஷயம் . 
உன்ன தநிலைமையிலிருந்து காலமாறுபாட்டால் தாழ்ந்ததிசை யடைந்த ஒரு மனித 

வது ஒரு ஜன் சமூக மாவது ஒரு தேச மாவது முன்னேற்றமடைய வேண்டி 
னால் , அதினுடைய பூர்வ சரித்திரங்களையும் , அவர்களின் முன்னோர்களுடைய சரித் 
திரங்களையும் , அவர்களின் கீர்த்திப்பிரதாபங்களையும் ஆராய்ந் தறிந்துகொண்டால் 
தான் , தாங்கள் பூர்வீகத்திலிருந்த நிலைமையும் இப்போதிருக்கும் நிலைமையும் தெ 
ரிந்து , பழைய உன்ன தநிலைமை யடையவதற்கு ஏதுவாயிருக்கு மென்றும் , இந்து 
தேசமானது முன்னேற்றமடையாததற்கு முக்கியசாரணங்களி லொன்று இதுவாகு 
மென்றும் , உண்மை , தேசபக்தர்களால் சொல்லப்பட்டும் , தேச ஜனங்களால்ஆமோ 
திக்கப்பெற்றும் வரும் இக் காலத்தில் , - இவ்வாறு சொல்வது ஆச்சரியத்திலும் 
ஆச்சரியமே . ” 

இப்பவம் , 1850 - ம் வருஷத்துக் கடுக்க இருந்தே இக் குலபூர் வாத்திர 
ஆராய்ச்சியை சுயவெறப்பாய்த் துடங்கி நடத்திவந்திருக்கிற என தி கண்ய 
பிதாவவர்களின் உலகப்பிரஸ்தாபவேலைகளை எண்ணியும் , 1901 - ம் வருஷத் 
தில் கவர்ண்மென்றார் தென் இந்தியாவுக்கு எத்னகிரபிக் ஸர்வே துடங்கிய 
போது , ஷை எத்னாகிரபி சூப்பரின்றென்டென்றிடம் நாடார்குல வரலாற்றை 
ரிக்கார்டாதாரங்களுடன் கொடுக்க, நானும் என் சகோதரரும் பிரதிநிதி 
களா யிருக்கும்படியாக விரும்பி , தென் இந்தியாவிலும் சிலோனிலும் - பர்மா 
விலு முள்ள சுமார் 40.000 நாடார்கள் தங்கள் கையொப்பங்களிட்ட மனுக் 
கள் மூலமாய் ஷை சூப்பரின்றென்டென்று துரையைக் கேட்டுக்கொள்ள , 
அந்தப்படியே கை குலவரலாறு திருப்திகாமாய்க் கொடுக்கப்பட்டதைக் 
தொடர்ந்தும் , கடந்த 27 வருஷங்களாக நான் ( The Orient ) கீழ்தேசங் 
களின் புராதனம் , சரித்திரம் , பாஷாசாஸ்திரம் , ஜனவிவரணம் , மதங்கள் 
முதலானவைகள் விஷயமாய் சுயவெறுப்பாய்ச் செய்துவருகிற விடா 
முயற்சியான ஆராய்ச்சியை உத்தேசித்தும் , நாடார் குலத்தவரின் பூர்வோத் 
திரம் , சரித்திரம் , குணங்கள் , அந்தஸ்து , காள தியற்கை முதலானவை 
களை தெளிவுறத் திலக்குவதான ஒரு சிறு புஸ்தகம் தயாரித்து வெளிப்படுத்த 
வேண்டுமென்று நாடார்குல அபிமானிகளும் -கனவான் சளும் , நாடார் பஹா 
ஜன சங்க முக்கியஸ் தரும் மாத்திர மல்ல , சில இதரகுல மேதாவிகளுமே 
என்னை அடிக்கடி விரும்பிக்கேட்டுக்கொண்டதால் , அவர்கள் விருப்பத்துக் 
கிணங்கியே , இவ் வுபரியாஸத்தை தயார் செய்தேன் . 

அந்தக் கட்டுக்கொள்ளுதல்களின் தொடர்பாய் , நாடார் மஹாஜன 
4 -வது கான்பெரென்ஸ - க்காக இந்த குலவரலாறு தயாரிக்கும்படியாய் , மது 
ரையிலுள்ள ஷ கான்பரென்ன் உபசரணைக்கமிட்டியிலிருந் தனுப்பிய 
வேண்டுதல் , ( சகல நற்குணங்களும் , புத்திக்கூர்மையும் , தேகலக்ஷணமும் 
பொருந்தியவனும் , மகா அருமையாய் வளர்க்கப்பட்டவனும் , 11 வயதுள்ள 
வனு மான சேம் அருமைநாயகம் குலசேகரராஜ் என்னும் என் ஜேஷ்ட 
குமாரனை இழந்த துக்கத்தி லமிழ்ந்திருந்த ) எனக்கு, கடந்த மேமீ உயிலே 
யே கிடைத்தாலும், ஷை t 19s முதல்தான் அந்தவேலையை ஆரம்பித்து , 
அதிலிருந்து 2 வாரங்களுக்குள் அதை பூர்த்திபண்ணிவிட்டேன் . ஷ் 
4 -வது கான்பரென்ஸ் மூன்று நாட்களாக , ஜூன் 4 , 5 , 6 உகளில் நடந்த 


iv 


தில் , பிரஸிடென்ஷியல் அட்ரள் முதல்நாளாகிய 4 உயில் வாசிக்கப்பட் , 
அதைத்தொடர்ந்து ஷை 3 நாட்களிலும் என்னுடைய இந்தக் குலவரலாறு 
வாசிக்க நேரிடு , மென்பதாக எண்ணி , இதை இவ்வளவுவிரிவாகத் தயார் 
செய்தேன் . ஆனால் ஷ கான்பரென்ஸ் நாட்களின் சந்தர்ப்பப் பிரகாரம் , 
சே பிரஸிடென்ஷியல் அட்ரஸும் என்னுடைய இந்தக் குலவரலாறும் 
கான்பெரென்ஸின் கடைசிதின மாகிய 6 உயிலே வாசிக்கும்படி நேரிட்ட 
--தால் , நான் எழுதிய விவாம் பூராவையும் தெரிவிக்கு தலாக , அதில் சிலவற்றை 
மாத்திரம் எழுதியிருந்த அந்தப்படியே வாசித்து , மற்றவைகளுக் கெல்லாம் 
சுருக்கமே எடுத்துச்சொன்னேன் . ஆகிலும் , எனக்கு அதுவிஷயத்துக்காக 
நியமித்த நேரத்துக்கும் அதிகமாக 13 மணிநேரம் கொடுத்ததற் காக கான் 
பரென்ஸின் கனம் பிரவிடென்றவர்களுக்கும் , கனம்பொருந்திய எல்லா. 
பிரதிநிதிகளுக்கும் வந்தனம் சொல்லுகிறேன் . 

இந்த உபநியாஸம் மிகு அவசரத்தி லெழுதப்பட்ட தான தால் , இதில் 
அவசியமான சில சங்கதிகள், வராம லிருந்தாலு மிருக்கலா மென்பதும் 
தவிர,சில எழுத்துப்பிழைகளும் நேர்ந்திருக்கலாம். ஆகிலும் , இது , வெகு 
வாய்- வகுகாலமாய் துன்பமும் -நிந்தையு மடைந்தவர்களும் , கனம்பொருந் 
திய அட்வோகேட்ஜெனர லாகிய The Hon . Mr. எஸ் . ஸ்ரீநிவாஸ் ஐயங் 
காரவர்கள் கண்டறிந்து சொல்லுகிறபடி , “ an intelligent , enterprising 
and moral community புத்திசாலித்தனழம் , முயற்சியும், சன்மார்க்கம் 
மள்ள ஜாதியார் ஆக இருப்பவர்களு மான ஒரு நல்லகுலத்தவரின் முன் 
னேற்றத்தைக் கருதி யெழுதப்பட்ட தான தால் , தமிழ்த்தேசத்தில் மிக மதிப் 
புப்பெற்ற மேதாவிகளி லொருவ பாகிய கனம் வி.பி. சுப்பிரமணிய முதலி 
யாரவர்கள் , தென்ஜில்லாச் சான்றார் நிச்சயமாகவும் தடுக்கமுடியாதபடியா 
கவும் உயர்வடையு முண்மையை மனதில் ஊன்றவைத்துப் , பிறசாதியாருள் 
அறிவாளிகள் , அவர்களின் முயற்சிக்கு உதவிசெய்யா ராயினும் , தடையே 
னுஞ் செய்யாதிருத்தல் தகுதி என்று மிகுந்த பெருந்தன்மையோடு எழுதி , 
திருச்சினாப்பள்ளி (Tamiliail Archeological Society ) -தமிழ் புராதன , 
ஆராய்ச்சி சங்கதவமால் பிரசுரமாகியிருக்கும் வசன த்தை அனுசரித்து , 
எனக்கு வீண்தொந்தரவையும் சிரமத்தையும் கொடுக்காதபடிக்கு , இவ் வுபதி 
யாசவிஷயமாய் அசூயை - கோபத்துடன் கூடிய ( criticisms, reviews) கண் 
* டனங்களும் மதிப்புரைகளும் எழுதாமல் , சிநேகவாஞ்சையான ஆலோசனை 
கள் மாத்திரம் கொடுக்கும்படியாக இதைவாசிக்கும் எல்லோரையும் மிகவும் 
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் . 

எனக்கே பின்னால் புலப்பட்டவைகளும் , மற்றவர்களால் எனக்குத் 
தெரிவிக்கப்படுவனவைகளு யான சீர்திருத்தங்கள் , இதின் இரண்டாம்பதிப் 
பில் சேர்ந்துவரும் : -- கனவான்கள் - மேதாவிகளின் கேட்டுக்கொள்ளுதல 
படி , இதற்கு ஒரு இங்கிலீஷ் தர்ஜுமா பிரசுரிக்கவும் ஆயத்தம் செய்து 
வருகிறேன் . 

பிரகாசபுரம் , 
17--7-1918 . 

B. J. M. KULASEKHARA -RAJ. 


} 


El Brief Account of the Hadar Race 


11 : 


RABBIB . J. NI . KULASEKHARI - RAJ , 


Son of Rabbi A. N. Chatiampillai - Aiyal, Prakasipuratti, Naritretil , 


நாடார் குல வரலாறு . 
திருமால்வேலி ஜில்லா, நாசரேத் பிகாசபுரம் , பி . என் . சட்டம் பின்பா 

யோ அவர்கள் குமாரர் 
ரபி } . J. M. குலசேகர ராஜ் தயாரித்தது . 


கனவான்களாகிய சகோதரரே! -நம் நாடார் குலத்தவரைப் பற்றிய 
விசேஷங்கள் சம்ஸ்கிருத -திரவிட நூல்களிலும் சாஸங்களிலும் இன்னும் பல 
ஆதாரங்களிலும் நிரம்ப இருந்தாலும் , அவைகளில் பலவற்றைத் திரட்டி ( Jan 
நூல்கள் இதுவரை பிரசுரமாகியிருந்தாலும் , அவைகளில் முக்கியமான சில சங் 
கதிகளை யெடுத்து இந்தக் கான்பெரென்வயில் சுருக்கமாய்ச் சொல்லவேண்டியது 
அவசிய மென்று பல விசேஷகனவான்களும் என்னைக் கேட்டுக்கொண்டபடி 
யால் , அவர்கள் விருப்பத்துக் கிணங்கி இந்த வியாசம் தயார் செய்து வாசிக் 
கிறேன் . 

பூர்வ சம்ஸ்கிருத நூல்களையும் , தமிழ் முதலிய தென் இந்தியபாஷைகளி 
லமைந்திருக்கும் நூல்களையும் ஆராயுங்கால் , சத்தியவிரதன் என்னப்பட்ட 
வைவசுவதம நுகாலத்துப் பிரளயத்துக்குப் பின் , ஆரியாவர்த்தம் அல்லது 
பஞ்ச-கௌளம் என்னப்பட்ட வடஇந்தியாவில் ஜனங்கள் வெகுதிரளாய்ப் 
பலுகியிருக்கும்போது , அவர்களுள் இரு வகையான கட்சிப்பிரிவுக ளுண்டான 
தில் , நன்மையைப்பரிபாலித்தவர்கள் கார் என்றும் , தின்மையைப்பரிபாலித்த 
வர்கள் அசுரர் -ராக்ஷஸர் என்றும் பேர்பெற்றார்கள் . இந்த இரு கட்பொருக் 
குள்ளும் அப்பால் கடூரமான யுத்தங்கள் நேரிட்டு , அதில் அசுரரும் ராஸரும் 
தோல்வியடைந்து , அசுரரில் பெரும்பாலர் ஐரோப்பாவின் மேல்அந்தம்வன.. 
யுள்ள மேல்நாடுகளுக்கும் , ராக்ஷதர் இந்தியாவுக்கு கிழக்கே அமேரிக்காவடை 
யுள்ள தீவுகளுக்கும் நாடுகளுக்கும் ஓடிப்போன பின் , இந்தியாவில் மீந்தர்களில் , 
* .-ாப் -1 " சிரியரை ... 


என்றும் , அந்த ஆரியரால் கீழ்ப்படுத்தப்பட்ட தாசர் என்னும் அகரகட்சி 
யார் சூத்திரர் ஆகிய அநாரியர் என்றும் பேர்பெற்றிருந்தார்கள் . இ 
சங்கதி யஜுர்வேதத்தைச் சேர்ந்த தைத்திரீய ப்ராஹ்மணத்தில் (j.2.6, 7 ) 
தெளிவாய் நேருக்குநேரே சொல்லப்பட்டிருப்பதுந் தவிர , ருக்வேதத்திலுமே , 
" Dasalil varLam sadradikam , அசுரராகிய தாசவருணத்தார் சூத்திரர் முத 
வான ஜாதிகளானார்கள் " ( ii.19.6 ) என்றும் , " Dasahkarmakarah sudrakal. 
தாசர்கள் ஏவல் செய்கிற சூத்திர ரானார்கள் ” ( x . 38. 3 ) என்றும் சொல்லப்பட்ட 
டிருக்கிறது . 


முன் பிரஹ்மாவின் சந்ததியார் என் நர்த்தமாகிற பிராஹ்மணர் என்னும் 
ஒரேபேருக்குள் அடங்கி ஒரே குலத்தவரா யிருந்து , பின்னால் தங்களுடைய 
செய்கையினால் பிரஹ்ம - க்ஷத்ர- விஸ்ய - சூத்திர ராகிய நாலுவருணத்தா ரான 
மேற்கண்ட நாலுவகுப்பாருக்கும் வெவ்வேறான அவ்வாறு தொழில்கள் ஏற் 
பட்டதில் , க்ஷத்திரியருக்கு பிராஹ்மணரின் ஆறுதொழில்களில் , ஓதல் அதாவது 
அறிவுடையோராயிருந்து மற்றவர்களுக்கு அறிவைஊட்டுதல் , வேட்டல் அதா 
வது கோவில்களில் புரோகித வேலைகள் நடத்துதல் முதலான மூன்று பிராஹ் 
மணத்தொழில்களு மன்றி , பெரும்பார்ப் புரத்தல் அதாவது நாடுகளையாண்டு 
பிரஜைகளைப் பரிபாலித்தல் , கரையறுபடைக்கலங் கற்றல் . அதாவது ஆறு 
வகை ஆயுதங்கள்சம்பந்தமான அறிவுடையோரா யிருத்தல் , ‘ விசயம் என்ற 
மூன்று தனிவிசேஷ . தொழில்களும் ஏற்பட்டிருந்தன . ஹிதோபதேசத்தி 
லடங்கிய ஒரு பூர்வ சம்ஸ்கிருத சுலோகத்தில் , 


" Vidya sastrasya sastrasya dve vidye pratipattaye " 
* அறிவுமே சஸ்திரமாகிய ஆயுதசம்பந்த அறிவு , சாஸ்திரமாகிய நூல்கள் சம்பந்த 
அறிவு, என்னும் இருவகையறிவுகள் சேர்ந்ததாக பூர்வமுதல் பிரஸ்தாபமான 
காரியமாயிருக்கிறது " என்றும் , இன்னொரு சுலோகத்தில் , 

Vidyamso vede dhanushi cabhavan " 
" வேத அறிவிலும் வில்லறிவிலும் தேர்ந்தவர்க ளானார்கள் என்றும் வருகிற 
படிக்கு , வேத அறிவு அல்லது சாஸ்திர அறிவு என்றும் , ஆயுதசம்பந்தமான அறிவு 
அல்லது வில்சம்பந்தமான அறிவு என்றும் இருவகையான அறிவுகள் இருந்து 
வந்ததி னிமித்தம் , பொதுவாய் க்ஷத்திரியரும் , அதில் விசேஷமாய் , பின்னால் 
லிவரக்கண்டபடி தென் இந்தியாவுக்குக் குடியெழும்பிவந்த ஆரியராகிய ஷத்திரி 
பரும் தமிழ் நூலகளில் " அறிவுடையோர் " ஆகிய சான்றோர் என்று பிரஸ் 
தாபமாய்ப் பேர்சொல்லப்பட்டிருக்கிறார்கள் . ( திவாகரம் , 2. 11 காண்க . ) 
இந்து வேதங்களின் பின்பாக ” மான - உபரிவைதங்களில் - பிரஸ்தாபிக்கப்படும் 


விசேஷ சாஸ்திர அறிவுக ளெல்லாம் ஆதியில் இந்த க்ஷத்திரியராகிய ராஜன்ய 
ருடையவைகளா யிருந்து , அவர்களாலேயே பின்னால் பிராமணருக்குக் கற்றுக் 
கொடுக்கப்பட்டன வாக தற்கால நூலாராய்ச்சியில் தெற்றென வெளிவந்திருக் 
கின்றன . அப்படியே இது விஷயமாய் ஆராய்ச்சி செய்த பேர்பெற்ற ஒரு 
பண்டிதர் , 

" Learning was indeed , a part of the duty of a K.sairiya , who 
was possessed of a higher kcowledge than an ordinary Brahman , 
and the xplanation of religiods dogmas and philosolic truths 
ever proceeded from the mo.it . of a liajanya . நிச்சயமாகவே , அறி 
வுடைமை க்ஷத்திரியருடைய தொழில்களில் ஒருபாகா யிருந்தது ; க்ஷத்ரியர் 
சாதாரண பிராமணரை விட உயர் தர அறிவுடையோரா யிருந்தார்கள் ; மதகொள் 
கைகள் சம்பந்தமான வியாக்கியானங்களும் , தர்க்கசாஸ்திர தத்துவங்களும் எப் 
போதும் ராஜன்யரின் வாக்கின் மூலமாகவே கிடைடக்கக்கூடியவைகளா 
யிருந்தன ” 
என் றெழுதுகிறார் இந்துதேசசரித்திரஆராய்ச்சியில் - மிகவும் பேர்பெற்றவர் 
--களில் ஒருவரான ( J. T. Wheeler Esq . ) உவீலர் துரை, In tite Vedic 
period the K.satriyas were thicir own priests வேதங்கள் எழுதப்பட்ட 
காலத்தில் க்ஷத்திரியஜாதியார் தாங்களே புரோகிதர்களாகவு மிருந்தார்கள் 
என்று சொல்லுகிறபடிக்கு , பின்னால் பிராமணர் செய்த புரோஹிதத்தொழிலு 
மே ஆதியில் க்ஷத்திரியருடையதா யிருந்ததென் றறியலாம் . 


இந்த க்ஷத்ரியரின் விசேஷமுன்னவர்களில் சிரேஷ்டமானவர் , நவப்பிர 
ஜாபதிகளில் ஒருவரான அத்திரிமஹாரிஷியின் புத்திரரும் , சிலசமயங்களில் 
“ பிராஹ்மணரின் ராஜா " என்றும் , சிலசமயங்களில் “ க்ஷத்திரியன் ” அல்லது 
" ராஜர் என்றும் சொல்லப்பட்டவரும் , அசுரருக்குவிரோதமாய் யுத்தம்பண் 
ணின பெரிய சேனாபதிகளி லொருவரு மாகிய சந்திரன் ஆவர். இவருடைய 
போடியாய் , க்ஷத்திரிய ஜாதி மொத்தமுமே ராஜர்யர் , ராஜபுத்திரர் , 
ராஜவம் ஸியர் எனப் பேர்பெற்றிருக்கிறார்கள் . 

மேற்சொன்ன நாலு ஜாதியார் அல்லது வருணத்தர ராமப் பேர்பெற்ற 
இந்துக்கள் , ஆரியவர்த்தத்தில் பலுகி மிகுந்தவுடனே , அவர்களுள் மேற்கண்ட 
சந்திரனின் பௌத்திரனான சாந்தரன் அல்லது ஈஎன் ( என் ) என்னப்பட்ட 
வரும் , வேதங்களில் சூரியன் என்று பிரஸ்தாபிக்கப்பட்டவரு மாகிய புரூரவச் 
சக்கரவர்த்தியின் பாம்பரையி லுதித்த யயாதிசக்கரவர்த்தியின் ஐந்து குமார 
ராகிய யது , துர்வசு ஆகிய துர்வன் , துருகியு , அனு , புரு என்னும் ஐந்து ஜனத் 
தலைவருக்குள் இந்தியாவின் ஜனங்கள் பூராவும் ( முறையே யாதவர் , தொளர் 
வசர் அல்லது தௌர்வர் , த்ரௌகியர், ஆனவர் , பௌரவர் என்னும் நாம 
தேயத்துள் ) அடங்கிவிட்டார்கள் . எங்கப்படி , ரா.ேலேசா - திய டேம் 


1 


கண்ட சூத்திரரும் உள்பட்ட பூரா ஆரியஜனங்களும் , ருக்வேதம் முதலிய வெகு 
பூர்வ சம்ஸ்கிருத ஆதாரங்களில் , " Panca janah , ஐந்து ஜாதியார் "( ருக்யே . 1 . 
89. 10 ) , Panca carshani , ஐந்து குலத்தார் ( ருக்வே . vii . 15. 2 ) , அல் 
பது " Tiles Knianavaha , Panca manushah, ஐந்து பிரிவான மனுசர் " ( ருக்வே . 
xii . 1. 5 ; vili . 9. 2 ) முதலான வகையாய் அடிக்கடி பேர் சொல்லப்பட்டிருக் 
கிறார்கள் . 

இப்படியிருக்கும்போது , இந்தியாவின் தென்பாக மாகிய விந்திய கிரிக்குக் 
தெற்கேயுள்ள தக்ஷிணாவர்த்தம் என்னப்பட்ட பஞ்ச திரமிளதேச மான து , 
சதராதீனக் குடியேற்ற மில்லாமல் , இலங்கைவழியாய்க் கிழக்கே சென்று 
கொண்டிருந்த ராக்ஷதக்கட்சியாரின் நடமாட்டத்துக்குள் ளாகிக்கொண்டிருக் 
ததால் , அங்கே அவர்கள் தொந்தரவை நீக்கி சுரஜனங்களின் குடியிருப்பை ஸ்தா 
பிக்கும்படியாக , மேற்கண்ட ஐந்துவம்ச ஆதீனத்து ஜனக்கூட்டத்தாரில் , ( அதி 
பரராமபாண்டியர் தமிழில் செய்த ) கூர்மபுராணம் - பூர்வகாண்டத்தில் , தென் 
சந்திக்கினிற் றென்னனாகெனத் துருவசுவா மன்னர்மன்னனை மணிமுடிபு 
பனந்து " என்று சரித்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடிக்கு , துர்வன் ( துர்வசு ) 
வகைச் சனக்கூட்டத்தார் , அகஸ்தியர் என்னும் பேர்பெற்றமகாமுனி வழி 
காட்டியபடி , ஆரியவர்த்தத்தைவிட்டுப் புறப்பட்டு , தத்திரியர் , பிராமணர் ,, 
வைசியர் , சூத்திரர் ஆகிய நாலுஜாதிகளும் உள்பட , " அரசர்க்கு மூவகையில் 
பதினெண் கிளைவகைக ” ளாய் ( திவாகரம் , 12. 164 ) 18 கோடி ஜனங்களாக 
வந்து குடியேறினார்கள் . இந்தக் குடியேற்றக்காலத்தில் , பின்னால் தமிழரசர் 
என்னப்பட்டவர்களும் , மேற்கண்ட துர்வராஜாவின் நேரான சந்ததியாரு 
மான பாண்டியர் , சேரர் , சோளர் , கர்நாடர் என்னும் ராஜபுத்திரர் இந்தக் குடி 
யேற்றத்தின் தலைமை ராஜாக்களாக வந்திருக்கிறார்கள். 

[ பூர்வ பெர்ஸியர் , அசுரியர் , பாபிலோனியர் , துருக்கர் , எபிரேயர் , ஆரா 
வியர் , அராபியர் , எகிப்தியர் , ஆப்பிரிக்காவின் காப்பிரிகள் , கிரேக்கர் , லத்தீனர் , 
( Tautons ) தெவுத்தனியர் , ( Kelts ) கெல்த்தர் , ( Slavs ) சிலாவர் முதலிய 
மேற்கித்தியாரும் , வடக்கேயிருக்கும் சீனர் , ஜப்பானியர் முதலானவர்களும் , 
சிலோன் தீவின் பழயகுடிக ளாகிய இயக்கர் , ( Javanese ) யாவுகர் , ( Malays ) 
மலாயர் , கிழக்கே அமேரிக்காவரையுள்ள தீவுகளுக்கு சிதறிப்போய் பொதுவாய் 
(Negroes ) கிெரோவர் என்று பேர் சொல்லப்படுபவர்கள் ஆகிய கிழக்கித்தியா 
ரும் ஆன நாளதுலோகத்தின் சகல ஜனங்களும் , ஆதியாய் ஆரியாவர்த்தத்தின் 
இமயமலைச்சாரலி லிருந்தே குடியெழும்பிப்போனவர்க ளென்று , ( Geology ) 
பூத்த்துவசாஸ்திரம் , உலகத்தின் சகலதேசங்களின்பூர்வசரித்திரம் , (Ethnology ) 
ஜனங்களின் வழக்கபழக்கம் , ( Philology ) பாஷாசாஸ்திரம் , இந்தியாவின் பூர்வ 
நால்களாகிய நகி -ஸ்மிருதிகள் . அசரியா - எகப்து மதவிய சேசங்களின் 


, 


புதையல்களிலிருந்து நூதனமாய் வெளிவந்து கொண்டிருக்கும் ஏராளமான 
புராதனரிக்கார்டுகள் , சீனர்- எபிரேயர் - அராபியர் -கிரேக்கர் முதலானவர்களின் 
பூர்வ சரித்திரப்புஸ்தகங்கள் முதலானவைகள் மூலமாய் ருஜுத்துலக்கி நான் இங் 
கிலீஷில் தயாரித்திருக்கிற புஸ்தகத்தில் இந்தச்சரித்திரம் சவிஸ்தாரமாய்த் 
தெரியவரும் . ) 


மேலே விவரங்கண்டபடி , விசேஷமாய் சந்திரனின்சம்பந்த மாகவே ஷத் 
திரியஜா தியின் பேர்கள் பிறந்திருக்கிறபடிக்கு , த்ரமிளநாட்டுக் குடியேற்ற 
முக்கியஸ்தராக வந்த தமிள்ஷத்ரியரின் பேர் , சந்த்ரவம்சந்தான் அல்லது 
சந்திரனின் பௌத்திரன் என்ற அர்த்தமாய் Clin.ndral சாந்த்ரன் என்னப் 
பட்டவனும் , சூரியன் என்று வேதங்களில் துலங்கியவனு மான ஈளன் ( ஐௗன் ) 
என்ற புரூர்வசக்கரவர்த்தியின் வம்சத்தவர் என்னும் அர்த்தமாய் ‘ Chhandral 
சாந்த்ரார் என் றான அந்தப் பதம் திரிந்து , தமிளில் சான்றர் அல்லது சான்றோர் 
என்றும் , சிலவேளை ஈளதலச் சான்றேர் என்றும் வழங்கியிருக்கிறது . 
திவாகரத்தில் “ சான்றேன் ” என்பது சூரியன் பேராகச் சொல்லப்படுவது 
( திவா. i . 55 ) புரூரவனாகிய சூரியன் தான் . சூரியன் என்பதுக்கு சம்ஸ்கிருதத் 
தில் ‘ Saksi ஸாக்ஷி என்ற பதமும் வழங்கியிருப்பதாக அமரகோஷம் , ஹலா 
யுதம் முதலிய நிகண்டுகளால் துவங்குகிறது . அப்படியே ,63 சிவதொண்டர்களில் 
ஒருவரான ஏனாதிநாதநாயனார் மேற்கண்ட ஈளன் அல்லது புரூரவன் ஆகிய 
சூரியனின் குலத்தில் பிறந்தவராக , அவருடைய சரித்திரம் சொல்லும் தமிழ்ஏ 
லாகிய பெரியபுராணத்தில் , ஈளகுலச் சான்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிற 
படிக்கு , அந்தச் சரித்திரம் சொல்லும் சம்ஸ்கிருத 

நூ லாகிய ‘ பக்தவிலாசம் என் 
னும்பக்தமாஹாத்மியத்தில், அவரை " Saksi kulotbhavah. ஸாக்ஷிகுலோத்பவ : 
அதாவது ஸாக்ஷிகுலத்தில் உற்பவித்தவர் என்று சொல்லியிருக்கிறது . ஈளன் 
( ஜளன் ) என்ற புரூரவன் பேர் , பூமி, நாடு என் றர்த்தமாகிற அவனுடைய தாயின் 
பேராகிய இளா அல்லது ஏளா என்றும் பதத்திலிருந்து பிறந்த தானதால் , 
ஈளதலம் என்றால் பொதுவாய் ‘ நாடாக்கள் வம்சம் என்றும் அர்த்தமாவதா 
யிருக்கிறது . - க்ஷத்திரியர் என்ற நாடாளும்ஜாதியின் பேர் , வேதங்கள் முதலிய 
வெகுபூர்வ சம்ஸ்கிருத நூல்களில் (Ksattrah ) க்ஷத்ரர் , ( Ksattrah ) க்ஷாத்ரார் 
என்றே வழங்கியிருக்கிறது . க்ஷத்ரர் என்ற இந்தப் பதம் ரகுவம்சத்தின் ஒரு 
சுலோகத்தில் மூலார்த்தம்பிரித்துச் சொல்லப்பட்டிருக்கிற படிக்கு , வெட்டுதல் , 
என் றர்த்தமாகிற ksad ஷத் என்னும் வினைப்பதத்திலிருந்து பிறக்காமல் , நாடு , 
பூமி என் றர்த்தமாகிற ksattra கூத்ர என்னும் பெயர்ப்பதத்தி லிருந்து 
பிறந்ததாக , சமஸ்கிருதபாஷையிலும் நூலாராய்ச்சியிலும் நிரம்பவும் நிபுணராய் 
உலகெங்கும் பிரக்கியாதிபெற்ற ( Dr. J. Muir ) டாக்டர் மூயிர் துரையால் 
துலக்கப்பட்டு , பின்னான மற்றும் நிபணர்களாலும் ஒப்பப்பட் டிருக்கிறது , 


வ 


சந்திரராஜாயே இந்தியாவில் முதல்க்ஷத்திரியனா யிருந்தார் என்று ப்ருஹத் 
ஆரண்யகத்தில் சொல்லப்பட் டிருக்கிறபடிக்கு , அவர்வகை க்ஷத்திரியராய் 
தமிழ்த்தேசத்தில்வந்து குடியமர்ந்தவர்களுக்கு வழங்கியிருக்கும் மேற்கண்ட 
சான்றர் அல்லது சான்றேர் என்னும் பேர் , அவர்களுக்கு ஆதியாய் வழங்கிய 
நாமமாகிய Ksattrah க்ஷாத்ரார் ( சாத்ரார் ) என்னும் பதமே இடையில் ன் என் 
னும் ( masal ) இடையின ஒற்றுச் சேர்ந்து மெலித்தலா லான திரிபாகவும் தெரி 
கிறது . சம்ஸ்கிருதத்தில் Pottri போத்ரீ ( a hog, boar ) என்றிருக்கும் பதம் 
தமிழில் பன்றி என்றும் , Attra அ.த்ர (then , at that time ) என்ற பதம் 
‘ அன்று என்றும் , Yattraயத்ர ( when , rel. ) என்பது என்று என்றும் , Dhattri 
தாத்ரி ( a tree ) என்பது தான்றி என்றும் , சம்ஸ்கிருதத்திலேயே Attika 
அத்திகா ( elder sister ) என்பது ‘ Antika அந்திகா என்றும் , Sataits 
ஸதத ( eternal , perpetual ) என்பது ‘ Santata ஸந்தத என்றும் , Kuth குத் , 
(to be distressed , to suffer pain ) என்பது Kanth குந்த் என்றும் , Grath 
க்ரத் ( to tie , to connect ) என்பது Granth க்ரந்த் என்றும் , Math மத் 
(to stir , to kill ) என்பது Manth மந்த் என்றும் , தமிழிலுமேவித்து என்பது 
‘ விந்து என்றும் , தோற்று என்பது தோன்று என்றும் மெலித்து திரிந்து வழங் 
கியிருப்பவைகளை இதற்கு உதாரணங்களாகக் கூறலாம் . சான்றர் என்னும் 
இந்தப்பேருக்கொப்பாக , பிராமணர்பேராக தமிழில் வழங்கியிருக்கும்பார்ப்பார் , 
பாப்பார் அல்லதுபாப்பு என்னும் வார்த்தையும் , பிராஹ்மணர் என்ற பதத்தின் 
மூலவடிவ மாக பூர்வசம்ஸ்கிருத நூல்களில் வழங்கியிருக்கும் ‘ Brahmah 
ப்ராஹ்மர் அல்லது Brahmahப்ராஹ்மார் என்னும்பதத்தின் மருஉவே யன்றி 
வேறல்ல . இதே பதம் சிங்களத்தில் ( Bamu ) பாழ எனத் திரிந்துநிற்கிறது . 


(தக்ஷிணாவர்த்தத்தில் வந்து குடியமர்ந்த பிரஹ்ம - ஷத்திர - வைசிய - சூத்திர 
ராகிய , பாஷையியற்கைப்படி ஆரிய ரான மேற்கண்ட 18 கோடி ஜனங்களும் 
பேசிய சம்ஸ்கிருதபாஷையானது , வங்காளி, நேபாலி, இந்துவி முதலிய ஆரிய 
வர்த்தத்துப் பிராகிருதங்களுக் கொப்ப , இவ்விடத்தில் தமிழ், கர்நாடகம் ,தெலுங்கு 
முதலான பிராகிருதங்களாக நாள்நீடிப்பி லான திரிபுகளுடன் அமைந்திருக் 
கிற தென்று ருஜுப்பிக்கிற (Historical Grammar and Lexicon) சரித் 
திரம் துலக்கும் வியாக்கரணமும் அபிதானமும் , நான் கடந்த 25 வருஷங்க 
ளாகத் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் . சமஸ்கிருதத்திற்கு விகற்பமான 
சுத்தத்தமிழ் வார்த்தைகள் என்று தென் இந்தியாவின் பாஷைஆராய்ச்சி விஷ 
யமாய் நிபுணத்வம்பெற்றவர்களா யெண்ணப்படும் சாஸ்திரிகள் குறிப்பிடுகிற 
சகல தமிழ்வார்த்தைகளுக்கும் யாவரும் ஒப்பக்கூடியதான சம்ஸ்கிருதமூலங் 
கள் அதில் துலக்கியிருக்கிறேன் . அந்தப்படி , பாஷைசம்பந்தமாய் , இவ்விட 
சர் பிராமணவகுப்பார் ஆரியராவார்க ளாயின் , இவ்விடம் அடிமைஜாதிகள் 


? 


வரையுள்ள பிராமணரல்லாத சகல் இதரஜாதிகளும் ஆரியனே ; அந்த இதர ஜாதி 
கள் தேசப்பேர்சம்பந்தமாய் திராவிடரானால் . இவ்விடமுள்ள பிராமணரும் திரா 
விடரே. Dravidam த்ரவிடம் என்பது Dramilamb மீளம் . என்றே 
சம்ஸ்கிருதத்தில் அதிசாதாரணமா யிருக்கிறது . அது ஆரியாவர்த்தத்திலிருந்து 
ஆதியாய்க் குடியெழும்பிவந்த தலைமைக்கூட்டத்தாரின் பேரா யிருந்து , அப்பால் 
அவர்கள் குடியேறின தேசத்தின் பேரும் , அதின் பின்னால் அவர்கள்வகையாய்த் 
திரிபடைந்து ஒரு தனிப்பாஷைபோல் தோற்றும் சம்ஸ்கிருதபாஷையின்பேரு 
மாயிற்று . க்ரமுக என்ற சம்ஸ்கிருதவார் த்தை தமிழில் கமுகு என்றும் , 
‘ ப்ரவாளம் என்பது பவளம் என்றும் , ப்ரதிமா என்பது ‘ பதுமை என்றும் , 
ப்ரகிருதி என்பது பகுதி என்றும் திரிந்திருப்பது போல , இந்த Diamilan 
த்ரமிள என்ற பதமும் பாலிப்பிராகிருதத்தில் Damila தமிள் என்றும் , இங் 
விடத்தில் தமிள் - தமிழ் என்றும் மருவியிருக்கிறது .) 


மேலே விவரங்கண்டபடி பிராமணருக்கும் உரிய தொழிலாகிய ஓதல் 
என்னும் சாஸ்திரஅறிவும் க்ஷத்திரியருக்குமாத்திரம் உரியதாகிய “ கரையறு 
படைக்கலங்கற்றல் ” என்னும் ஆயுத அறிவும் ஆகிய இருவகையான அறிவுடை 
மையும் இந்தச் சான்றோருடைய விசேஷ தொழில்களா யிருந்ததால் , வெகு 
பூர்வ தமிழ்நிகண் டாகிய திவாகரத்தில் , இவர்கள்பேர் அறிவுடையோர் 
என் றிருப்பதுமாத்திர மல்ல , பிராமணர்பேருக்கும் க்ஷத்திரியஜாதியில் 
அரசாட்சிப்பட்டத்துக்குவரும் குடும்பத்தினருக்குமாத்திரம்உரிய பேராகிய 
அரசர் என்னும் பேருக்கும் இடையிலும் அது வைக்கப்பட்டிருக்கிறது . பிரா 
மணரும் க்ஷத்திரியரும் ஆதியில் ஒரேஜாதியா யிருந்தார்க ளென்றும் , விஷ்ணு 
புராணத்தை ஆராயுங்கால் , க்ஷத்திரியப்பிராமணர் என்பதாக , ஒரேகுடும்பத்தி 
லிருந்தே , சிலர் பிராமணரென்றும் சிலர் கத்திரியரென்றும் வெளியேறி 
யிருப்ப தாகவும் , பிராமணப்பெண்கள் சாதாரணமாய் க்ஷத்திரியபுருஷருக்கு 
வாழ்க்கைப்பட்டிருப்பதாகவும் துலங்குவதாக , 1851 - ம் வருஷத்தில் ( Rev. W. 
Clarkson ) கிளார்க்ஸன் என்றும் துரை எழுதியிருக்கிறபடிக்கு , இந்த சான் 
றோரை க்ஷத்திரியப்பிராமணர் அல்லது பிராமணச்சத்திரியர் என்றே 
சொல்லவேண்டிய திருக்கிறது . தொல்காப்பியம் பொருளதிகாரத்திலும் , 

“ அந்தணாளர்க் குரியவுமரசர்க் 

கொன்றியவரூஉம் பொருளமா ருளவே " 
என்று சொல்லப்பட் டிருக்கிறது . கத்திரியரும் பிராமணரும் வகசம்பந்த 
முடையோரா யிருந்ததற்கு இன்னும் வேறு பல ஆதாரங்களு மிருக்கின்றன . 


நாடார் குலத்தவரில் குருத்துவ - புரோகித வேலைகள் செய்கிற பிரிவார் 
ஜாரிப்போர்டர ? ni . 


8 


பட்டவர்களாக திருச்செந்தூர் தாலூகா படுக்கப்பத்து , கொட்டகத்தி , it 
டுப்பத்து , சாத்தன்குளம் , வேப்பங்காடு , கச்சினாவிளை , நாஞ்சினாட்டைச்சேர்ந்த 
பேயோடு , அம்பாசமுத்திரம்தாலூகா கடையம் , குரும்பில்லாப்பேரி , கோவில் 
பட்டிதாலூகா ஈரால் , புங்கவர்நத்தம் முதலிய இடங்களில் நாள் துவரை யிருந்து 
வருகிறார்கள் . அரசகுலத்தவன் என்றும் சொல்லப்பட்ட கவிச்சக்கரவர்த்தி 
யாகிய கம்பநாடான் , நாடார் குலத்தவ ரென்பது சந்தேகமற்ற காரியமா யிருப் 
பது போக , தொல்காப்பியம் - சொல்லதிகாரம் உரையாசிரிய ராகிய சேனாவிர 
ஐயர் என்னும் சேனாவரையர் , திருக்குறளின் பேர்பெற்ற உரையாசிரிய 
ராகிய பரிமேலழகர் முதலான விசேஷ தமிழாசிரியர்கள் , இந்த பிராமண ச 
சான்றோரின்வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்பதும் சந்தேகமற்ற விஷயம் . 
( தமிழ்ப்பாஷையில் வெகுபூர்வமுதல் நாள் துவரையும் இதிகாச மாகவும் மற்றும் 
செய்யுட்களாகவும் இலக்கிய நூல்க ளியற்றியவர்களாகத் துலங்கும் நாடார்குல 
வித்வான்கள் ஏராளமாயுண்டு . அவர்கள் பேரையும் சரித்திரத்தையும் துலக்கி 
யெழுதுவதா யிருந்தால் அது ஒரு தனிப்புஸ்தமாகும். ) 


தென் இந்தியக் குடியேற்றத்தலைவர்களாகிய சந்திரவம்சத் துதித்த தமிழ் 
நாடர் என்னப்பட்ட பாண்டியர் , புனனாடர் என்னப்பட்ட சோளர் , ‘ மலை 
நாடர் என்னப்பட்ட சேரர் முதலானோர் , ஆரியகுலத்தவரான திராவிடச்சத் 
திரியர் என்பதை அநேக பாஷாசாஸ்திரிகளும் சரித்திர ஆராய்ச்சி நிபுணர்க 
ளும் ஒப்பியே யெழுதியிருக்கிறார்கள் . பாண்டியராஜாக்கள் கொற்கையாகிய 
கபாடத்திலும் , மதுரையிலும் தமிழ்ச்சங்கங்கள் நடத்தின முந்தியகாலத்தில் 
ஷை சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட ‘ குறுந்தொகை , ஐங்குறு நூறு , ‘கலித் 
தொகை , அகநானூறு , புறநானூறு , " ஐந்திணையைம்பது , திணைமாலை 
நூற்றைம்பது , முத்தொள்ளாயிரம் , பத்துப்பாட்டு , பழமொழி , நாலடியார் 
முதலிய பழய இலக்கியங்களிலும் , தேவாரம் , திருவாசகம் , நைடதம் , நள 
வெண்பா , திருவிளையாடல் முதலிய நூல்களிலும் , நாடன் , நாடான் , நாட 
வன் என்னும் பேர்கள், பாண்டியர் முதலிய ராஜாக்களின் சாதாரணப் பட்டப் 
பேர்களாக நூற்றுக்கணக்கான பாட்டுகளில் வழங்கியிருக்கின்றன . அப்படியே 
சோளருக்கு நாடன்-நாடான் என்று பேர்வழங்கிய தமிழ் நூல்களும் அநேகமா 
யிருக்கின்றன . நாடு என்றால் ராச்சியம் என்றும் , அதிலிருந்து பிறந்த 
நாடர் , நாடார் முதலிய பதங்கள் ‘நாடாளும் ராஜாக்கள் என்று அர்த்தமா 
கிறதென்றும் , நாடன் , நாடான் , நாடவன் முதலிய பதங்கள் , சோளர் , பாண் 
டியர் முதலான தமிழரசரின் பட்டப்பேர்களாக வழங்கியிருக்கிற தென்றும் , 
பூர்வ தமிழபிதானங்களில் வருவதை அனுசரித்து , (Dr. Rottler ) டாக்டர் 
ராட்லர் , ( Dr. Cafdwell ) டாக்டர் கால்வெல், ( Dr. Pope ) டாக்டர் போப் , 
( Dr. Vinslow ) டாக்டர் உவின்ஸ்லோ, ( Prof. Wilson ) ||ரெபொர் 


9 


உயில்ஸ்ன் , புதுச்சேரியில் அச்சான தமிழ் பிராஞ்ச அசாதிகளின் ஆசீரிம் 
கள், தரங்கம்பாடியி லச்சான தமிழ் - இங்கிலிஷ் அகராதியின் ஆசிரியர், யாழ்ப் 
பாணம் தமிழகராதிகளின் ஆசிரியர்கள் முதலான பிரஸ்தாப ஐரோப்பிய திரா 
விட பாஷாசாஸ்திரிகள் ஒப்புக்கொண் டெழுதியிருக்கிறார்கள் . 


பாண்டியராஜாக்கள் தங்கள் ராச்சியம் மொத்தத்தையுமே நாடு - நாடு 
என்னும் பேர் கொண்ட ஜமீன்களாகப் பிரித்து ஆண்டுவந்ததால் , அவைகளின் 
தலைவரான பாண்டியவம்சத்தாருக்கு ‘ நாடர் ( நாடார் ) அல்லது ‘நாடாள்வார் 
என்பது சகஜமான பேராயிற்று . இதைப்பற்றி 1820 - ம் வருஷத்தளவில் திரு 
நெல்வேலிஜில்லாவில் கவர்ண்மென்றுத்தரப்பு. ஸர்வேயரா யிருந்தவ ராகிய , 
( Thomas Turnbull Esg .) தாமஸ் தர்ண்புள் துரை, திருநெல்வேலிஜில்லா 
வின் விவரமாய் கவர்ண்மென்றாருக்காகத் தயாரித்த புஸ்தகத்தில் சொல்லி 
யிருப்ப தாவது : - " In times of renote antiquity this Province 
( Tirunelveli ) formed part of the great Pandian Dynasty , the 
" capital of which was Madura ; and was divided into Principalities 
and States, denominated Naads ( நாடு ) governed by a noble race 
of Chetrie ( Ksatriya ) princes ” “ வெகுபூர்வ காலத்தில் இந்த திருநெல் 
வேலிச்சீமை யானது , மஹா பாண்டியராச்சியத்தின் ஒரு பாகமாகவும் 
( அதின் தலைநகரி மதுரை யாகவும் அமைந்திருந்தது . அந்த ராச்சியம் நாடு 
தாடு என்னும் பேர்களா லறியப்பட்ட மாகாணங்க ளாகவும் சிற்றரசுகளாக 
வும் பிரிக்கப்பட்டு , மேன்மை பொருந்திய க்ஷத்திரிய குலப் பிரபுக்களால் ஆளட் 
பட்டு வந்தது ” என்பதே. அப்படியே , 1897 - ல் பிரசுரமான தரங்கம்பாடி தமிழ் . 
இங்கிலீஷ் அகராதியில் , “ நாடன் ” என்றால் “ an epithet of Pandya 
kings பாண்டியராஜாக்களின் பட்டப்பெயர் " எனக் கண்டிருக்கிறது . 
உதாரணமாக , 


பாண்டியதேசத்தில் மேற்கண்டபடி நாடு நாடுகளாகப் பிரிந்த சிற்றரசுக 
ளில் ஒன்றாகிய திருவழுதி (வள ) காட்டின் தலைநகரியாயிருந்த குருகூர் -என் 
னும் ஆள்வார்திருநகரியில் வைஷ்ணவர்களால் பூஜிக்கப்படும் நாடாள்வார் 
( -ஆள்வார்.ஆழ்வார் ) என்ற நம்மாழ்வார் அல்லது திருவழதி நாடான் என்னும் 
பாண்டியனுக்கு , ‘நாடான் , நாடன் என்பது சாதாரணப் பட்டப்பேராக நூல் , 
ளிலும் சாசனங்களிலும் வழங்கியிருக்கிறது . திருவாய்மொழி என்னும் திரா 
விட வேதத்திலுமே இவர்பேர் நாடன் என்று வருகிறது . இந்தத் திருவழுதிகா 
டாரின்நேரானசந்ததியார் , நாளதுவரை ஸ்ரீவைகுண்டம்தாலூகா- நட்டாத்திடை 
யாண்டவரும் , டாக்டர் கால்டுவல் துரை , ளர் ஸ்போர்ட் பிரட் முதலானோசான் 
காடார் குலஜமீன்தார் என்று சொல்லப்பட்டிருப்பவரு மான கட்டாத்தி திரு 


10 


வழுதிநாடார் என்னும் வைகுண்டகாடார் . நம்மாள்வாருக்குள் ளிருந்த மது 
ரகவி என்னும் கவிவாணர் வரன்முறை இந்த ஜமீன் தாரின் ஆதரணைக்குள் 
ளிருந்துவருகிந்து . 

கி . பி . 12 - ம் நூற்றாண்டளவில் பாண்டியதேசத்தில் பராக்கிரமபாண்டிய 
னுக்கும் அவன் சொக்காரனான குலசேகரபாண்டியனுக்கும் ராஜ.ட்ட விஷய 
மாய் விகாதம்நேர்ந்த போது , பராக்கிரமபாண்டியனுக்கு உதவிசெய்யவந்த 1 - ம் 
பாராக்கிரமபாகு என்னும் இலங்கைராஜாவோடு யுத்தஞ்செய்த குலசேகரபாண் 
டியனின் சேனா வீரர் , " வீரகங்க நாடாள்வார் , " " கலவண்டிய நாடாள்வார் , " 
“ அளத்தூரு நாடாள்வார் , ” “ அளத் தூரு நாடாள், ” “ அஞ்சுகோட்டை நாடான் 
வார் , “ காங்கய நாடாள்வார் , " “ புங்குண்ட நாடாள்வார் முதலான பேர்களை 
யுடையோரா யிருந்ததாக , பௌத்தமதத்தாரின் மதசம்பந்த நூல்க ளமையப் 
பெற்று பௌத்தரால் விசேஷித்து மதிக்கப் படுவதும் , நாளதில் பேச்சுப்பாவை 
யில்லாதது மான பாலி என்னும் பிராகிருதபாஷையில் வெகுகாலத்துக்கு முன் 
எழுதப்பெற்ற ‘மஹாவம்ஸோ என்னும் இலங்கைதேச நாளாகமப்புஸ்தகம் 
76 - ம் , 77 - ம் அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது . 

இந்தியாவின் தென்பாகத்தி லிருந்து கி . மு . 500 - ம் வருஷத்தளவில் 
வெளியேறி ( Indo - Chinese Peninsula )இந்து சீன தீபகல்பதேசங்களில் 
போயமர்ந்து அவ்விடம் சுதேசஜனங்களுடன் கலந்து நாள துவரை அவ்விடத்தில் 
அரசாளும் ஜாதியோரா யிருப்பதாகச் சொல்லப்படுபவர்களுக்குள் , ( Burmese) 
வர்மர் , ( Laos Or Lawas ) ( ஈ ) ளவர் , ( Thi orTlai ) தீ பர் , தேயர் , Shans 
-சாணர் என விசேஷமா யிருந்துவரும் ஜாதிவகுப்புப் பேர்கள் , முறையே 
தென் இந்தியாவில் தங்களை அரசகுலத்தவ ரென்று சொல்லிவருகிற வர்மா 
பட்ட முடைய மலையாள க்ஷத்திரியர் , ஈர் -ஈளவர் , தீபர் , சாணார் என்னும் 
மலையாளஜாதிகளின் பேர்களாகவே யிருக்கலா மென்று சிலர் அபிப்பிராயப் 
படுகிறார்கள் . மேலே பேர் சொன்ன இந்து - சீன ஜாதிகளிற் பலர் , உண்மை , 
சொல்லுறுதி , தீரம் , மானவீரம் முதலிய ஸத்குணங்களில் ரெம்ப விசேஷ 
முள்ளவர்க ளென , 1807 -ல் ( J. Pinkerton ) பிங்கர்ட்டன் என்னும் துரை 
எழுதியிருக்கிறார் . ( Siamese) சீயபாஷை யெழுத்துக்கு மூலமான ( Cambo 
dian ) காம்போஜபாஷையின் லிபிகள் , கி . மு . 6 - ம் , 8 - ம் நூற்றாண்டுகள் 
வரை தென் இந்தியாவில் வழங்கிய ( Cave characters ) குகையெழுத்துகளி 
விருந்து பிறந்ததாக நாளது ( palmographists ) முதுலிபிசாஸ்திரிகளால் 
கண்டுபிடிக்கப்பட் டிருக்கிறது . மேலேபேர்கண்ட ( Laos ) ( ஈ ) ளவஜாதியார் 
சீயம்தேசத்தாருக்கு பனையோலையில் எழுதும் வழக்கத்தை கற்றுக்கொடுத்த 
வர்களாகவும் சொல்லப்படுகிறார்கள் . ( Upper Burma ) வர்மா தேசத்தின் 
கடைசியாசரும் , ( Sllan ) - சாணர்குலத்தவரு மாகிய தீபா என்பவர் , தம் குலம் 


11 


ஷத்திரியஜாதியைச் சேர்ந்த தெனச் சொல்லிவந்த தாக , இந்துதேசசரித்தரம் 
எழுதியவிஷயமாய் மிகவும் கீர்த்திபெற்ற ஆசிரியர்களி லொருவராகிய ( J. T 
Wheeler Esq .) உவீலர் துரை எழுதியிருக்கிறார் . தென் இந்தியஜனங்களுக் 
கும் இந்து -சீன தீபகல்பஜனங்களுக்கும் முற்காலத்தில் போக்குவரத்துப்புழக்க 
மிருந்த சங்கதியை ருஜுப்பிக்கிற ஒரேகாரியத்துக் காக மேற்கண்ட சங்கதி 
களை இங் கெடுத்துச்சொல்கிறேன் . அந்தப்படி , கி . பி . 8 - ம் நூற்றாண் டளவில் 
இவ்விடம் தமிழ்த் தேசத்தின் கீழ்பாகத்தி லிருந்து ( க்ஷத்திரியராகிய ) சான் 
றோர் குலத்தவர் எழும்பி , " Tsandra dynasty , Ci andra dynasty or 
Chandra race , சான்றா சாஜவம்சம் அல்லது சான்நர் தலம் ” என்னும் 
காமமாய் , ஷை இந்து சீனதேசத்து ( Arakan ) அரக்கன் நாட்டில் ( Wet . ali ) 
வேதாளி என்னும் இடத்தை தலைநகரியாய் வைத்து , கி . பி . 788 முதல் 957 
வரை அரசாண்டார்க ளென்றும் , அக் காலத்தில் அவர்கள் அவ்விடத்தில் 
சிவமத அடையாளங்களுடன் போட்ட காசுகள் , அதேகாலத்தில் தமிழ்த்தே 
சத்தி லரசாண்ட சோள ராஜாக்களின் காசுகளுக்கு ஒற்றுமையா யிருக்கின்றன 
வென்றும் , பர்மா , இந்தியா முதலிய தேசங்களின் சரித்திர ஆராய்ச்சி நிபுணர்க 
ளாகிய ( Lieut .--Gen . S1 Arthur Thayre ) ஸர் பேய்ரிபிரபுவும் , ( Sir 
Walter Elliot , K. C. S. I. , LL . D. , F. h . S. ) ஸர் எல்லியாட்பிரபுவும் 
எழுதியிருக்கிறார்கள் . மேலும் இந்த சான்றார் குலத்தவர் சோழராஜவம்சத் 
தினரே யென்றும் ஷ எல்லியாட்பிரபு சொல்லுகிறார் . 


கிறிஸ்தாப்தத்துக்கு முன்னான வெகுபூர்வ கால முதல் கி.பி. 600 - ல் 
சளுக்கியனான கீர்த்திவர்மசக்கரவர்த்தியால் ஜெயிக்கப்படும் வரை திடமாக 
வும் , அப்பால் கி . பி . 1336 - வரை சில்லறை யாசவும் , மைசூரின் மேல்பாகத்தி 
லும் , நாளது வட கன்னடம்ஜில்லா வான (Hanya ) ஹைகநாட்டிலும் , தென் 
கன்னடம்ஜில்லா வான துளுவநாட்டிலும் , (ஷை வட கன்னடம்ஜில்லா வீர்வி 
தாலூகாவி லுள்ள ) பின்னால் வைஜயந்தி என்னப்பட்ட ( Ban avasi ) வனவா 
வலியைத் தலைநகரியாய்வைத்து ஆண்ட ஆரியக்ஷத்திரிய ராகச் சொல்லப்படுபவர் 
களும் , கர்நாட -துளுவ - குடகபாஷைகள் பேசியவர்களு மாகிய ( Ka.dnanbar ) 
கதம்ப ராஜதலத்தவரும் , பின்னால் மேல்கடற்கரை யோபமான ( ( on ) 
கோவையி லாண்ட காதம்பரும் , மைசூரைச்சேர்ந்த (Jharwari ) தார்வாடி 
ஜில்லா ( Hangal ) ஹாங்கல் என்னும் இடத்தி லாண்ட கதம்ப ராஜவம்சத் 
தவரும் , சான்றோர் ஆகிய நாடார் குலத்தைச்சேர்ந்தவர்க ளென்று , மைசூர் 
ராஜ்ஜியத்தில் புராதன ஆராய்ச்சி செய்தவிஷயமாய் உலகெங்குங் கீர்த்திபெற்ற 
( B. L. Rice Esq . , C. I. E. , M R. A. S. ) ரைஸ் துரையும் , கர்நாடாதேச 
சரித்திர ஆராய்ச்சியில் நிபுணரான (J.F. Fleet Esq., Bo.C. S. , M. Ik . A.S. ) 
பிளீட்துரையும் , சென்னை ராஜதானியின் ஜன்விவரண விஷயமாய் விசே 


ஆராய்ச்சி செய்த கண்யம் பொருந்திய உத்தியோகஸ்த ராகிய ( Six H. A. 
Stuart . C. I. E ., - I . C. S., M. R. A. S. ) ஸர் ஸ்வேர்ட்பிரபுவும் எழுதி 
பிருக்கிறார்கள்.. 

இந்தக் கதம்பராஜாக்களின் பின்னடியா ராக மேற்கண்ட மைசூர்தேசத் 
துக்கும் சோளநாட்டுக்கும் இடையிலுள்ள நாட்டி லாண்ட ராஜகுலத்தாருக்கு 
ஈழ நாடர் என்று பேர் . அந் நாட்டில் வரன்முறையா யாண்ட அந்த க்ஷத்திரிய 
பாஜாக்கள் ஈழ நாடன் என்பதையே தங்கள் விசேஷபட்ட மாக வழங்கிவக் 
தார்கள் . இதை சிலர் ஈள பெருமாள் என்றும் வழங்கியிருக்கிறார்கள் . இந்தராஜ 
குடும்பத்தின் சரித்திரம் சொல்லுகிற தனி நூல்களு மிருக்கின்றன . இந்த ராஜ 
வம்சத்தார் சிலகாலம் இலங்கை தேசத்தையும் ஜெயித் தாண்டதால் ( பரத கண் 
டம் நாளதில் பிரிட்டிஷாரால் ஆளப்படுவதை முன்னிட்டு The British 
Empire பிரிட்டிஷ்ராச்சியம் என்னப்படுவது போல ) ஈழம் என்னப்பட்டது . 
ஈளம் என்பது தமிழிலுமே ‘ ஏளம் என்றும் வழங்கியிருப்பதற்குச் சரியாய் , 
இலங்கையை ஜெயித்த மேற்கண்ட ஈௗ ( ழ ) நாடன் , மஹாவப்ஸோ முத 
லிய 

ய இலங்கை நாளாகமங்களில் ( Elala) ஏனாளன் ( = ஏன X ஆளன் -- ராஜா ) 
என்று பேர் சொல்லப்பட் டிருக்கிறான் . இலங்கையை ஜெயித் தாண்ட பெரு 
மாளாகிய 5 எரியராஜாவுக்கு நரஸிம்ஹன் என்பது இந்குறிப்பே ரென்றும் , 
அவன் க்ஷத்திரிய குலத்தவ னான மதுரைப்பாண்டியராஜ னொருவனின் மக 
ளாகிய அல்லி பென்பளை விவாகஞ்செய்தா னென்றும் , அவனுடைய குல . 
மும் நாடார்களாகிய சான்றோர் குலமும் ஏககுல மென்றும் , கொச்சிராச்சி 
யத்து ( ஜன விவரணம் ) எத்னாகிரபி எழுதிய ( Mr. J. K. AnanthaKrishna 
Iyer, B. A.) கனம் அனந்தகிருஷ்ண யேரவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 

மேற்கண்ட கதம்பராஜகுலத்தவரி லிருந்து ஜைனரான ஒரு கூட்டத்தார் . 
( Jinadatta Raya ) ஜின 

தத்த ராஜா என்பவனின் தலைமைக்குள் “ C ) antas , . 
Santas சான்றர் " அல்லது " Santala kings சான்றா நா ஜாக்கள் " . 
என்னும் நாமமாய் தனிராச்சியமாகப் பிரிந்து , ஜைனரின் ஐந்தாம் கலியுகத் . 
தின் 500 - ம் வருஷமாகிய கி . மு . 159 முதல் மைசூர் ராச்சியத்து ஷிமோகா 
ஜில்லாவைச் சேர்ந்த ( Nagar country ) நகாச்சி மையி லுள்ள ( Honcha or 
Hombucha ) மொம்புசம் என்னும் பட்டிபொம்புச்சபுரத்தை தலைநகரியாக 
வைத்து நெ.க ஆளுகை செய்து வந்து பின்னால் சிலகாலம் சளுக்கியராஜாக்க 
ளுக்கு கப்பம்கட்டுகிறவர்களாகவும் இருந்து , அப்புறம் இருக்கஇருக்க பெலப் 
பட்டு , தெற்கே ( Kadar )காடூர்ஜில்லா, .(Mudgere ) முத்கிரி தாலூகாவைச் 
சேர்ந்த (Kalasa ) கலசம் என்ற இடம் மட்டும் பரவி , வடக்கே ( Sagar ) ஸகர் 
தாலூகாவைச் சேர்ந்த கோவர்த்தனகிரியை அரண்செய்து , தென்கன்னடமஜில் , 
வாலிலுள்ள ( Sisila or Sisukala ) சிஸுகலம் என்ற இடத்தையும் , கடைசி 


13 


யாய் , ஷை ஜில்லாவைச் சேர்ந்த ( Karkala ) கார்களம் என்ற இடத்தையும் 
தலைநகரிக ளாக்கி அரசாண்டார்க ளென்றும் , அவர்கள் தங்கள் ( governors ). 
தேசாதிபதிகளை ( Barkur ) கூர்க்கூர் , ( Bangadi ) வாங்காடி , • ( Mudu) மூடு , 
( Bidare ) விதரே , ( Mulki ) முல்கி என்னும் இடங்களில் ஸ்தாபித்திருந்தார்க 
ளென்றும் , பின்னால் , ஹெய்சலராஜாக்களுக்கும் , விஜயநகரம்ராஜாக்களுக்கும் 
கப்பம் கட்டுகிறவர்க ளாகி கடைசியாய் ,அவர்களாளுகை ( Keladi ) கேலதி ராஜாக் 
களால் எடுபட்டுப்போயிற் றென்றும் , அந்த சான்றார் சூரியவம்சத்தவர் என்னப் 
பட்டாலும் , அவர்கள் , மதுரைப் பாண்டியராஜவம்சத்தவரோடு சேர்ந்த எசகுலத் 
தவரென்றும் , மேற்கண்ட ரைஸ் துரை,பிளீட்துரை,( R.Sewell Esq .,M.C.S .. 
M.R.A. S. ) சூவல் துரை முதலானவர்களைக் கொண்டு புராதனசாஸக ஆராய்ச் 
சிகள் நடத்தி , மைசூர்கவர்ண்மென்றாராலும் , மதராஸ்கவர்ண்மென்றாராலும் 
சரித்திரங்கள் வெளியிடப்பட் டிருக்கின்றன . ஜைனருக்கு ( Natas ) நாடர்) 
என்று பேர் வழங்கியிருந்ததாகவும் துலங்கியிருக்கிறது .--கி . பி . 2 - ம் நூற்றாண் 
டளவில் ஐரோப்பாலின் ( Greece ) கிரேக்கதேசத்தி லிருந்து கப்பலமார்க்க 
மாய் வந்து இந்தியாவைச் சுற்றிப்பார்த்த ( லத்தீனில் reriphus Maris 
Erythrae என்று பேர் சொல்லப்படும் புஸ்தகத்தின் ) கிரேக்க ஆசிரியரும் , 
( Glemens of Alexandria ) அலெக்சாந்திரியாபட்டணத்து கிளமென்ஸ் என் 
னும் கிரேக்கஆசிரியரும் , மைசூருக்குமேற்கே இந்தியாவின் மேல்கடற்கரை 
யில் அக்காலத்தில் சாலிவாகனராஜா வகையார் ஆளுகை எடுபட்டு , மேற்கண்ட . 
சான்றரின் ஆளுகை நிலைப்பட்ட சரித்திரத்தை , “ Suraganes சாராகனன் " 
களின் ஆளுகை எடுபட்டு Kingdom of Sandanes சான்றன்களின் , 
ராஜாங்கம் " ஸ்திரப்பட்டதாகச் சொல்வது மல்லாமல் , நாளது தென்கன் 
னடம் ஜில்லாவிலிருக்கிற ( Kalliane) கலியாணம் என்னும் கலியாணபுரம் 
ஷை சாராகனன்கள் காலத்தில் தகுந்த வியாபாரத்துறைமுக மாச்சு தென்றும் , 
அப்புறம் அது சான்றான்கள் ஆளுகையில் வந்தபிற்பாடு , அவர்கள் அது விஷய 
மாய் அநேக கட்டுப்பாடுகளை யேற்படுத்தி , ஏதேனும் கிரேக்ககப்பல் அங்கு 
வந்து விட்டால் , உடனே ஒரு காவற்காரனை கூட அனுப்பி , அதை ( Barugazh ) 
பருகாசா என்னும் இடத்திற்குத் திருப்பிவிடுவார்க ளென்னும் , ஷை ( Periplus) 
பிரயாணலிவாப்புஸ்தகத்தின் 52 - ம் பிரகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது . 


கி . பி . 1474 - ல் தென் இந்தியாவை - வந்து சுற்றிப்பார்த்த ருஷிய 
மேதாவி யாகிய ( Nikitin )நிகிதின் என்பவர் எழுதிவைத்திருக்கிறபடிக்கும் 
மற் றநேக புராதன சரித்திர ஆதாரங்களை ஆராய்ந்து மேற்கண்ட ரைஸ் துரை 
சொல்லுகிறபடிக்கும் , விஜயநகரத்தில் சக்கரவர்த்திகளர் யாண்ட கர்நாடக 
ராகிய ( ராயலு ) ராயர்மார் , முன் கர்நாடகதேசத்து வனவாயி லாண் 
( சான்றோர் சத்திரியராஜாக்க ளாகிய கதப்பரின் குலத்தவரே. ( Balijas) 


களும் காலங்களும் 
என்ற எத்னாகிரபி புஸ்தகத்தில் ( Vol . I. pp . 152 , 153 ) 
பழை ஜர் அல்லது ( Badagas ) படுவர் என்னும் பேர்களால் தென் இந்தியா 
வில் விளங்கும் ஜாதியார் , இந்த விஜயநகரம் ராயமாரை தங்களுடைய குலத்தவ 
ரெனச் சொல்லிக்கொள்ளுகிறார்கள் . ஆனால் , கொச்சிராச்சிய எத்னாகிரபி 
எழுதின மேதாவியாகிய ( Mr. L. K. Anantha Krishna Iyer , B. A.) 
கனம் அனந்தகிருஷ்ண ஐயாவர்கள் , இந்த விஜயநகரம் ராயர்மார் சான்றோசா 
இய நாடார்கள் குலத்தைச் சேர்ந்தவர்க ளென ஆராய்ச்சியின் பேரில் எழுதி 
வைத் திருக்கிறார்கள் . 

மேற்கண்ட கதம்பர் , காதம்பர் , சான்றாரராஜாக்கள் முதலான ராஜகுடும் 
பத்தாரின் பிற்கிரையாராக , கர்நாடக -துளுவ தேசங்களிலும் , கொங்கதேசத்து 
( Uddar ) உத்தூர் என்னு மிடத்திலும் அரசாண்டவர்கள் , “ Nad & luvas 
நாடாளுவார் " என்னும் நாமத்துடன் விளங்கியதாக , இந்தியாகவர்ன்மென்றா 
ரால் பிரசுரிக்கப்படும் சிலாசாஸக ஆராய்ச்சிப் பத்திர மாகிய ( Epigraphia 
Indica ) எப்பிகிராபியா இந்திகா என்பதிலும் , மைசூர் கவர்ன்மென்றாரின் 
சிலாசாஸக ஆராய்ச்சிப் பிரசுர மாகிய ( Epiyraphia Garnataca ) எப்பிகிரா 
பியா கர்நாடகா என்னும் புஸ்தகங்களிலும் கண்டிருக்கிறது . 

மேலே விவாங்கண்ட ‘சான்றாா ராஜாக்கள் , நாடாளுவார் முதலானவர்க 
ளுடையவும் , மைசூர் தேசத்திலரசாண்ட ஹொய்ஸல வல்லாள ராஜாக்களுடைய 
வும் பிற்சந்ததியாராய் ஒப்பப்பட்டிருக்கிறவர்களும் , கர்நாடக - துளுவதேசத்து 
தென்கன்னடம் ஜில்லாவில் வசிப்பவர்களு மான யுத்தவீர்ஜாதியார் வேந்து 
என்பதின் கன்னடபாஷைப் பிரதிபத மாகிய ( Bants ) வந்தர் என்னும்பேரால் 
அழைக்கப்படுவது மாத்திர மல்ல , அதிசாதாரணமாய் ( Nade ) நாடர் அல்லது 
( Nadavas ) நாடவர் என்றே பேர்சொல்லப்படுகிறார்கள் . இந்த ஜாதியாருள் 
காளது மிருந்துவருகிற நாடாளுகை , வீரம் முதலிய க்ஷத்திரியத்தன்மைகளைக் 
குறித்து பல டிஸ்டிரிக்டுமானுயல்கள் - கெஜட்டீர்கள் - எத்னாகிரபிபிரசுரங்களில் 
வெகு புகழ்ச்சியாய்ச் சொல்லப்பட் டிருக்கிறது . இந்த நாடவர் தமிழ்த்தேசத்து 
பாண்டிய வம்சத்திலிருந்து பிரிந்து அத் தேசத்திற்போ யாண்ட ராஜகுலத்தவ 
ரென்பதையும் , அவர்களுக்குள்ளும் , அவர்களைத்தொடர்ந்து இந்தியா வின் 
மேல் கடற்கரையி லுள்ள மற்றும் பல ஜாதிகளுக்குள்ளும் மருமக தாயம் ஏற் 
பட்ட காரணத்தையும் துலக்குவதான ஒரு சரித்திரம் டாக்டர் தஸ்ட்டன் துரை 
யால் , ( Castes and Tribes of Southern Indin ) தென் இந்தியாவின் ஜாதி 





எடுத் தெழுதப்பட் டிருக்கிறது . அதின் சுருக்கமாவது : - பாண்டிய வம்சத்தி 
லுதித்த தேவபாண்டியன் என்பவன் கி.பி. 77 - ம் வருஷத் தளவில் தமிழ்த் 
தேசத்தி லிருந்து வெளியேறி , கர்நாடதேசத்து கடற்கரையோரத்து ஜயந்தி 
கம் " என்னும் நாட்டை ஆண்டுகொண் டிருக்கும்போது , அவன் அநேக வியா 


பாரக்கப்பல்கள் செய்து , அவைகளைக்கடலிலிறக்கி பிரதிஷ்டை செய்யும்நாளிகே , 
குண்டோதான் என்னும் தேவதை அவனிடம் நரபலி கேட்ட தாகவும் , அதர் 
காகத் தன் குமாரனைக் கொடுக்கும்படி அவன் தன் மனைவியிடம் இரண்டு 
விசை கேட்க , அந்த இரண்டு விசையும் அவள் மறுத்துவிட்ட தாகவும் , அப்படி, 
யிருக்க , அவன் சகோதரி யாகிய சத்தியவதி என்பவள் அதற் கிணங்கி , தன் 
குமாரனாகிய ஜயபாண்டியன் என்பவனை ஒப்புவிக்கவே , குண்டோதரதேவ 
தைக்கு இரக்கம்வந்து , நரபலி யில்லாமலே ஷ கப்பலோட்டு நலமாய் கடச் 
கும்படி இடம்பண்ணிவிட்டதால் , அது முதல் தேவபாண்டியன் தன் குமாரரை 
வெறுத்து , தன் ராஜ்யப்பட்டத்தை தன் சகோதரிகுமாரனும் பின்னால் 
பூதல பாண்டியன் என்று பேர்பெற்றவனு மாகிய ஜய பாண்டியனுக்கே 
கொடுத்துவிட்டது மாத்திர மல்ல , தன் இனத்தவ ராகிய இந்த ‘ நாடவர் 
நாடர் என்னும் வந்தரும் தங்கள் சொத்துக்களை ‘ மக்கதாய மா யல்ல , மறு 
மக்கதாய மாக அளியசந்தானத்துக்கே வாரீஸ் இறங்கச் செய்யவேண்டு மென்து 
ஒரு நூதனச்சட்டத்தை யுண்டாக்கினா னென்றும் , அந்தப்படி இந்த வந்தரும் 
அவர்களைத் தொடர்ந்து மற்றும் சில ஜாதியாரும் அவ் வழக்தத்தை நாளதும் 
விடாமல் நடத்திவருகிறார்க ளென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . இந்தச் சரித் 
திரசங்கதி யாதொன்று மறியாமல் , தம் மியற்கையிலே பழய கிரேக்க ஆசிரியர் 
களின் நூல்களை யாராய்ந்ததில் , ( Bp . Caldwell ) பிஷப் கால்டுவல் துரை 
தம்முடைய ( History of Tinnevelly ) திருநெல்வேலிச் சரித்திரம் என்னும் 
புஸ்தகத்தில் ( p . 16 ) எழுதிவைத் திருக்கிற ஒரு சரித்திரக்குறிப் பானது , 
மேற்கண்ட தேவபாண்டியன் கர்நாடகதேசக் கடற்கரையி.லரசாண்ட சரித்தி 
ரத்தை மிகவும் யதார்த்தமென்று ருஜு செய்கிறது . அதாவது : “ Pliny ex 
pressly mentions tliat a portion of the western coast was iu his 
time ( A. D. 77 ) under the rule of king Pandion , far away from 
his mediterranean emporium of Modoura ; yet he remarks that 
this name , with others in the same neighbourhoad , was new to 
him ” " பிளினியென்பவர் தம் கால மாகிய கி . பி . 77 - ம் வருஷத்தில் ( இந்தி 
பாவின் ) மேல்கடற்கரையின் ஓர் பாகம் பாண்டியராஜாவின் ஆளூசையி 
லிருந்த தென்றும் , அது பாண்டியராஜாக்களின் உள்நாட்டு பண்டகசாலைக்க : 
மாகிய மதுரையை விட்டு வெகு தூரத்துக் கப்பா லிருந்த தென்றும் சொல்ல 
தில்லாமல் , இந்தப் பாண்டியன்பேர் அவ்விடத்திலுள்ள மற்றும் பேர்களுக் 
கொப்பாக அவருக்கு நூதனமானதாகவே தெரிந்த தென்றும் குறிப்பிடுகிறார் " 
என்பதே . ஆகவே , கி . பி . 1 - ம் நூற்றாண்டில் தமிழ்த்தேசத்தி லிருந்து கர்நாடக 
தேசம்போ யரசாண்ட ‘நாடர் - நாடவர் ஆகிய பாண்டியவம்சத்தார் தான் 
அங்கே பலுகி , கி . பி . 11- ம் நூற்றாண்டு முதல் 14 - ம் நூற்றாண்டு வரை மைகு 
வட்டகையில் ( Bellal kings , Hoysala Ballalas ) வல்லாளர் என்ஓம் 


" நாம மாகவும் அரசாண்டு , நாளதில் ‘வந்தர் ஆகிய நாடவர்ஜாதியாராய் விளங் 
குகிறார்க ளென்று ஐயமறத் தெரிகிறது . மேலே விவரங்கண்டபடி , பாண் 
டியராஜாக்களுக்கு ‘ நாடன், நாடான் என்று மாத்திர மல்ல , " நாடவன் " 
என்றுமே தேவாரம் , திருவாசகம் , திருவிளையாடல்புராணம் முதலிய பூர்வ 
நூல்களின் பல பாடல்களில் பேர்வழங்கியிருப்பதைக் காண்கிறோம் . ( Dr. 
Gundert ) டாக்டர் குண்டர்ட்துரை யெழுதிய மலையாளம் - இங்கிலிஷ் அக 
ராதியில் , நாளது வழக்கத்தை அனுசரித்து , நாடவன் ” 

என்பது 
< a headmarl of Cilandras சான்றாருள் முக்கியஸ்தருக்கு வழங்கும் 
பேர் ” என்று எழுதியிருக்கிறார் . நாளதில் மதராஸ் , ஹைதராபாத், மைசூர் , 
கொச்சி , திருவாங்கூர் என்னும் மாகாணங்களில் சிதறியிருக்கும் இந்த வந்தர் , 
ஆகிய நாடவர்ஜாதியாரின் ஜனத்தொகை கிட்டத்தட்ட 14 -லக்ஷ மாகிறது . 
இதுபோக , பம்பாய் ராஜதானியைச் சேர்ந்த வட்கன்னடம்ஜில்லாவில் பெரும 
பாலும் நிலச்சுவான்களும் , விவசாயிகளும் , லேவாதேவிசெய்கிறவர்களும் , 
மதத்தில் வைஷ்ணவாளும் , மத்யபானம் அருந்தாமை முதலிய அநேக சற் 
குணங்கள் பொருந்தியவர்களும் , மிகுந்த தேகலக்ஷண முள்ளவர்களும் , சுமார் 
6Q00 ஜனத்தொகை யுடையவர்களு மாக இருக்கிற Nador நாடோர் ” 
என்னும் ஜாதியாருக்குள் , " Torke Nador தெற்கு நாடோர் என்னும் 
- ஒரு விசேஷ பிரிவா ரிருப்பதால் , அந்த நாடோர் ஜாதியாரும் இவ்விடம் 
நாடார்ஜாதியிலிருந்து பிரிந்து , ஒருகாலத்தில் அவ்விடம் போனவர்க ளாகவே , 
துலங்குகிறது . 

நாள் துக்கு நானூறு - ஐந்நூறு வருஷங்களுக்குமுன் ராஜாங்கத்தரப்பில் 
எழுதப்பட்டதாய் திருவாங்கூர்ராஜ்யத்தைச் சேர்ந்த நாஞ்சினாட்டி லிருக்கும் 
‘ பல சிலாசாஸகங்களில் , நாடாள்வார் என்னும் பட்டத்தோடு அவ்விடங்களில் 
அநேக ஜமீன்தாரபிரபுக்களும் , படைவீரரும் இருந்ததாகத் துலங்குவதாக , 
திருவாங்கூர்கவர்ண்மென்றாரின் ஆர்க்கியாலஜிகல் டிப்பார்ட்டுமென்றாரால் 
கண்டுபிடிக்கப்பட்டு , அவ்விடம் கவர்ன்மென்று கெஜட்டில் பிரசுரமாகி யிருக் 
கிறது . அந்த ‘ நாடாள்வார் என்னும் பட்டப்பெயர் நாடார்ஜாதிக்கார ரூடை 
யதுதா னென்று திருவாங்கூர் ஸ்டேட்மானுயலி ல் கனம் திவான்பஹதூர் 
வி . நாகமய்யாவர்கள் எழுதியிருக்கிறார்கள் . 

பாண்டியர் , சோளர் , சேரர் , ஈளர் முதலிய தமிழரசருக்கு வழங்கிய நாடர் , 
: நாடார் , நாடவர் , நாடாள்வார் முதலிய அதேபேர்கள் தானே நாளது வரை 
யும் நாடார்களுக்கு பேரும் பட்டப்பேரு மாய் வழங்கி - வந்திருப்பதந் தலிர ; 
பின்னால் விவரங்கண்டபடி, அவர்களுடைய ராஜாங்கம் அவர்களை விட்டுப் பிடுக் 
கப்பட்டு நூற்றுக்கணக்கான வருஷங்களானாலும், ராஜாக்சவரன்முறை யான 
அவர்களுடைய “ பார்ப்புரத்தல் ” ஆகி ... நாடாளுந் தன்மை சிற்றாவி OFF .! - 


* 


17 


. 


நாளதுவரை வெகு விமரிசையாய் அவர்களிடம் இருந்தே வருகிறது . 
விஷயமாய் என்னுடைய சுயவார்த்தைகளால் விவரம் சொல்லாமல் , அது 
சங்கதியை அனுபவமா யறிந்த சில ஐரோப்பிய ஆசிரியர்களின் வார்த்தை 
களை மாத்திரம் இங் கெடுத்தெழுதுகிறேன் . அந்தப்படி , திருநெல்வேலிஜில் 
லாவிலுள்ள நாடார்களுள் வெகுவாய்ப் புழங்கினவரும் , பாளையங்கோட்டை 
சாராடக்கர் . காலேஜின் ஸ்தாபகத்துக்கு மூலகாரணரா யிருந்தவரு மாகிய 
( Miss S. Tucker ) மிஸ் டக்கர் துரைசானி , 1843 - ம் வருஷத்தில் தென் 
இந்தியாவைப்பற்றி விவாமெழுதிய ஒரு புஸ்தகத்தில் சொல்லியிருப்ப தாவது : 
Id tlie southern part of Tinuevelly , the highest class of Chantrars, 
called Nadans , are the acknowledged proprietors of the soil ; 
and when a Nadan has sold a piece of hand , he retains 
the right to a sort of quit rent . Indeed , the systcan is very like 
that of our lords of the manor , with the addition of the remark 
able privilege, that in any dispute that is brought into a court of 
law , with regard to landed property, though all other classes are 
obliged to establish their claim by written documents , it is ouiy 
necessary for a Nadan to be identified as the Nadan of such a 
particular spot, and the disputed property is adjusted to him , 
unless the opponent can prove his purchase of it . ” “ திருநெல்வேலி 
ஜில்லாவின் தென்பாகத்தில் , சான்றோருள் மகாஉயர்ந்த வகுப்பினரா யிருக்கிற 
நாடாக்கள் ஆட்சேபமற்ற பூமியதிபதிகளே . ஒரு நாடான் தன் பூஸ்திதியில் 
ஒரு பாகத்தை விற்றுப்போட்டாலும் , அதில் அவனுக்கிருக்கும் ஒருவகையான 
குவிட்ரென்று த்தீர்வைப் பாத்தியதையை அவன் விட்டு விடமாட்டான் . இந்த 
ஏற்பாடு நம் இங்கிலாந்து தேசத்திலுள்ள மேனோர் பிரபுக்களின் வரிசைக்கு ஒத் 
ததா யிருக்கிறது . ஆனால் , இவர்கள் சங்க தியில் அதற்கும் மேலாயிருக்கும் விசேஷ 
மென்னவென்றால் , நிலச்சொத்து விஷயமாய் லாகோர்ட்டில் ஏதாகிலும் வியாஜ் 
யம் கொண்டுவரப்பட்டால் , மற்றும் சகல ஜாதியாரும் தங்கள் பாத்தியதைகளை 
எழுத்தாதாரங்கள் மூலமாய் ஸ்தாபிக்கவேண்டிய திருக்க , இந்த நாடானுக்கோ 
குறிப்பிட்ட இன்ன இடத்துநாடான் என்று அவன் தன்னை இனங்காண்பிக்கிற 
அவ்வளவே போதுமானதா யிருக்கிறது ; எதிரி , தான் அதை அறுதிக்கிரயமாய் 
வாங்கிப்போட்டதாக ருஜுப்பண்ணினா லன்றி , தாவாசொத்து நாடானுக்கே 
சரிப்படுத்தப்படும் ” என்பதே.-- அப்படியே , நாடார் ஜாதியார்களின் மத்தியில் 
மிஷனரிவேலைபார்த்தவரும் , துவக்கமுதல் அவர்களோடு நேர்ந்த சில மனஸ் 
தாபங்களால் அவர்கள் பேரில் அநேகமாய் நல்லபிப்பிராயமில்லா தவரு மாகிய , 
பின்னால் ( Bishop ) பிஷப் ஆன ( Rev. Dr. R. Caldwell ) டாக்டர் கால்டுவல் 
தரை, நாடார் கலத்தலரின் பூமியாம்பதைப்பற்றிச் சொ = இடம் போது 1515 , 


18 


" The Nadans are in possession of extensive tracts of land ” “ நாடார் 
கள் வெகுவிஸ்தீர்ணமான நாடுகளை சொந்தமா யுடையவர்களா யிருக்கிறார்கள் 
என்று எழுதியிருக்கிறார் . அவரே , 1890 - ம் வருஷத்தளவில் , “ I had also to 
deal with another class of claimants - the Nadans , who had 
been the original proprietors of all the lands in the neighbour 
hood and who still professed , as lords of the soil , to have certain 
rights of seigniorage over even the lands they have sold , especially 
the right of levying a small rent on all houses built within their 
boundaries and a small fee at weddings , & c . - - I had no doubt 
its having been customarily submitted to.” “ இன்னொருவகை பாத்தி 
யஸ்தர்களான நாடார்களோடும் நான் புழங்கவேண்டிய திருந்தது . இந்த நாடார் 
கள் நான் இருந்த இடத்தின் பக்கத்திலுள்ள எல்லா நிலங்கரைகளினுடையவும் 
ஆதியுரிமைக்காரர் ; இவர்கள் , நாட்டுக் கதிபதிகள் ஆன தங்களுடைய மேரை 
யில் , நாளதிலும் , தாங்கள் விற்றுப்போட்ட நிலங்களிலுங்கூட தங்களுக்கு 
சில வரிச்சுதந்தரங்க ளிருப்பதாக பாத்திபங் கொண்டாடுவ தல்லாமல் , விசேஷ 
மாய் தங்கள் இலாகாவுக் குட்பட்ட குடிகளுடைய எல்லா வீடுகளின் பேரிலும் 
தாங்கள் ஏற்படுத்திய லகுவான ஒரு தீர்வையைப் பெற்றுக்கொள்ளும் சுதந்தர 
மும் , கலியாணசந்தர்ப்பங்கள் முதலானவைகளில் ஒரு சிறுவரி பெற்றுக்கொள் 
ளும் சுதந்தரமும் அவர்களுக் கேற்பட்டவைகளா யிருந்துவருகின்றன . 

சாதா 
ரண வழக்கமாய் ஜனங்கள் அவர்களுக் கடங்கி இவ்விதத் தீர்வைகள் கொடுத் 
துவந்த விஷயத்தில் நானும் அவர்களுக்கு யாதொரு ஆட்சேபமும் செய்ய 
வில்லை என் றெழுதிவைத்திருக்கிறார் .-- மேலும் 28-11-1900 - ல் பிர 
சுரமான ( The Madras Times ) ‘மதராஸ் டைம்ஸ் பத்திரிகையில் , Their 
( 6.e. , The Chantras ) general possession of land is not from pur 
chase , and many of the other castes are in their services" " QUIH 
வாய் சான்றோர்ஜாதியாருக் கிருக்கும் நிலவுரிமை யானது , அவர்கள் கிரயத் 
துக்கு நிலம்வாங்கினதினா லுண்டான தல்ல . இதரஜாதிக்காரரி லநேகர் 
அவர்களுக்கு ஏவல்வேலை செய்வோரா யிருக்கிறார்கள் " என்று கண்டிருக்கிறது . 
திவான்பஹ தூர் வி . நாகமய்யரவர்கள் , திருவாங்கூர் ஸ்டேட் மானுயல் புஸ் 
தகத்தின் ( Glossory ) அரும்பத அகராதியில் , “ Nadar நாடார் ” என்னும் 
பதத்துக்கு " Rulers ராஜாக்கள் என்று அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள் . 
(Edgar Thurston Esq . ) டாக்டர் தர்ஸ்ட்டன் துரையைக்கொண்டு கவர்ண் 
மென்றார் தென் இந்திய எத்னாகிரபி யாக தயாரித்த ( Castes and Tribes of 
" Southern India என்னும் ) புஸ்தகத்தில் (V.134 ) " Nadan , meaning ruler 
of a country or village - is a title of the Chandrans , who , further 
call themselves Nadans in preference to Chandrans " " நாட்டை அல் 


19 . 


லதுகிராமத்தை ஆளும் ராஜா என் ஹர்த்தமாகிற நாடான் என்பது , சான்றார் 
ஜாதியாரின் பட்டப்பேரா யிருக்கிறது . மேலும் , அச் சாதியார் , தங்கள் ஜாதிப் 
பேரையுமே சான்றான் (சாணான் ) என்று வழங்காமல் நாடார் என்றே அதிசாதா 
ரணமாய் வழங்கிவருகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது . தமிழ்நாட்டி 
லுள்ள இதரஜாதியார்களின் பெண்க ளெல்லோரும் சாதாரணவார்த்தை யாகிய 
அம்மாள் என்ற ஒன்றையே தங்கள் பேருடன் பட்டப்பேர்போல் வழங்கிவர , 
நமது நாடார் குலப்பெண்கள் மாத்திரம் , , நாடார் என்பதின் பெண்பால்பதமாய் 
‘நாடாளும் ராஜாத்தி என் றர்த்தமாகிற நாடாச்சி என்னும் மகிமைப்பட்டத் 
தை ஞாபகத்துக் கெட்டாக்காலமுதல் தங்கள் பேரோடே சாதாரணமாய் வழங்கி 
வருவது , இக்குலத்தார் நாடாளும் ராஜவம்சத்தவரா யிருந்ததை தெளிவாய் 
விளக்குகிறது . 


இத் தேசத்தின் பூர்வ நாளாகமங்களுக் கிசைய , சரித்திர ஆராய்வுசாஸ்திரி 
களிற் பலரும் ஒப்புக்கொள்ளுகிறபடிக்கு, கிறிஸ்தாப்தத்துக்கு இரண்டாயிரம் 
வருஷங்களுக்கு முன்னிருந்தே பாண்டியராகிய நமது முன்னோரின் ஆளுகை 
துடங்கி , அநேகமாய் யுத்தக்குழப்பங்களில்லாமல் அமைதலாகவே கல்விவிருத் 
தியோடுங்கூடி நடைபெற்றுவந்தது . ஆனால் இடைக்கிடையே சோளர் , சே 
ரர் முதலான நமது பூர்வ தாயாதிக்காரருடையவும் , அவர்களுக்கப்பால் வடக் 
கேயுள்ள மற்றும் சில்லறை ராஜாக்களுடையவும் , இலங்கையரசருடையவும் 
தொல்லைகள் பல சமயங்களில் இருந்துவந்தது மாத்திர மல்ல , மேல்தேசங்களி 
லுள்ள ( Huns) அவுணர் , யவனர் , சகர், சோனகர் முதலிய அந்நியரின் படை 
யெழுச்சித் தொந்தரைகளும் இடைக்கிடையே இருந்துவந்திருக்கின்றன . கடை 
சியாய் கி . பி . 16 - ம் நூற்றாண்டின் மத்தியில் , விஜயநகரம் (Balija )பழைஜ 
ராயர்களின் சேனாபதிகளும் கர்த்தாக்களு மான நாகமநாயக்கர் , அரியநாயக 
முதலியார் , விஸ்வநாதநாயக்கர் முதலானவர்கள் , விரோத நோக்கத்துடன் பெல 
மாய் இந் நாட்டில் வந்து ஸ்தாபகமான பின்பே நம் நாடார் குலத்தவரின் 
ஆளுகை குன்றியிருக்கிறது . அந்தச் சரித்திரத்தைக் கவனிக்குங்கால் , மேற் 
கண்ட சேனாபதிகள் அங்கங்கே தங்களை யெதிர்த்த பழய ராஜவம்சத்தாரை 
மடக்கி இப் பாண்டியநாட்டைப் பூரணமாய்க் கைப்பற்றுவதற்காக, யுத்தங்கள் 
நடத்திக்கொண் டிருந்தபோது , நாடார்குலத்தவருள் “ பஞ்ச திருவடி ராஜாக் 
கள் ” ( பஞ்ச திருவழுதிராசாக்கள் ) அல்லது ‘பஞ்ச பாண்டியாள் என்னும் 
நாடாக்கள் வகுப்பைச் சேர்ந்த தளபதிகளான ஜமீன்தார்கள் , தாமிரவருணி , 
சித்ரா நதிகளின் வழத்தைப் பெற்ற திருவழுதிநாடு முதலிய செழிப்பான இட 
களிலிருந்து படைகளைத் திரட்டிக்கொண்டு மேற்கே போய் , கடைசியாய் கயற் 
மாற்றி லமர்ந்து , கபடநாடகமாயிருந்து விரோதிகளாகிக்கொண்ட மேற்கண்ட 
விஜயநகரம் சேனாபதிகளுக் கெதிரே ஆறுமாதகாலத்துக்கு மேற்பட தளராது 


20 


நின்று யுத்தஞ்செய்தபின் , கடைசியாய் , கி : பி . 1561u பங்குனிமாதத்தில் 
மேற்கண்ட விஸ்வநாதராயக்கர் வகையராக்களின் ஏமாற்றுக்குள் அகப்பட்டு 
இந்தப் பாண்டியருல நாடாள்வாரி லொருவர் ஷை நாயக்கருடன் ஒற்றைமல்செ 
ய்ய சம்மதித்து , அதில் வெட்டுண்டுபோனதால் , அந்த மல் துடங்கு முன்னிலை 
யில் பேசிக்கொண்ட வாக்குக்குக் கட்டுப்பட்டு , சேஷமுள்ள நாடாக்களும் அவர்க 
ளின் சேனைகளும் பின்னால் யாதொரு யுத்தமும் செய்துகொள்ளாமல் , மன 
தார தங்கள் நாடுகளை ஷ நாயக்கமாரின் ஆளுகைக்கு ஒப்புவித்துவிட்டு 
ஒதுங்கிக்கொண்டார்கள் . ஆனால் டி புது ராஜாங்கத்தா ரான கர்நாடக கர்த் 
தாக்களோ , ஒருவேளை நாடாக்கள் திரும்பவும் ஒன்றுகூடி பெலத்து தங்கள் 
ஆளுகையை எடுபடுத்தி விடுவார்க ளென்று பயந்து , நாடார்களின் சுதந்தரமாய் 
தாமிரவருணி , சித்ரா முதலிய நதிகளின் நீர்ப்பாய்ச்சலைப் பெற்றிருந்த ‘ நாடு 
ஆகிய சகல மருதநிலங்களையும் , இன்னும் பாண்டியதேசம் மொத்தத்திலும் 
அங்கங்கே செழுமைபொருந்தியதா யிருந்த எல்லா மேற்றாச் சொத்துக்களை 
யும் , அதுமுதல் நம் நாடார் குலத்தவ ரிடமிருந்து தங்கள் பெலவந்த நடபடிக் 
கைகளால் பிடுங்கி , தங்களுக்கு உதவிக்காரரும் , நாடார் குலத்தவரைப் பகைத்து 
நிஷேதிக்கிறவிஷயத்தில் உஜாருள்ளவர்களுமா யிருந்த இதரஜாதிக் காரருக்கு 
கொடுத்து விட்டதாக ஏராளமான சரித்திரம் தீகங்கள் நாடார்குலத்துள் ளிரும் 
துவருகின்றன . பாஞ்சாலம்குறிச்சிப் பாளையக்காரரோடு யுத்தஞ்செய்து கல 
கக்காாரையடக்கினவரும் , இங்கிலீஷ்கும்பினியார் ஆற்காட்டு நவாபிட 
மிருந்து நம் நாட்டைக் கையேற்ற துவக்கத்தில் அதை ஸர்வே பண்ணி முத 
லாவதாய் ஆயக்கட்டு ஒழுங்குபண்ணியவரும் , பின்னால் மதராஸ் கவர்ணர் 
வேலை பார்த்தவருமான (S. R. Lushington Esq .)லஷிங்டன் துரை 1802 - ல் 
எழுதிய தம்முடைய முதலாம் ஜமாபந்திரிப்போர்ட்டிலும் , 1820 - ம் வருஷத் 
தளவில் திருநெல்வேலிஜில்லாவில் ஸர்வே நடத்திய ( Thomas Turnbull 
Esq . ) தர்ண்புள் துரையும் , திருநெல்வேலிஜில்லாவில் இரண்டாவதாய்ஸர்வே 
செற்றில் மென்று நடத்தி மிகவும் மதிப்படைந்த (R. K. Puckle Esq . , 
M .. C. S.) பக்கிள் துரை 1868 - ல் எழுதிய தம்முடைய செற்றில்மென்று ரிப் 
போர்ட்டிலும் , மதுரைச்சீமைக்கு மானுயல் புஸ்தகம் எழுதிய ( J. H. Nelson 
Esg . , M. A. , M. C. S.) நெல்ஸன் துரையும், 1871 - ம் வருஷத்து மதராஸ் 
சென்சஸ் ஆபீசரா யிருந்த ( W. R. Cornish Esq . ) கார்ணிஷ்துரையும் 
1879 - ம் வருஷத்தில் திருநெல்வேலி டிஸ்டிரிக்டு மானுயல் எழுதிய (A. J. 
Stuart Esq . , M. G. S.) ஸ்வேர்ட்துரையும் , இன்னும் பலரும் இது சங்கதியை 
ஒப்புக்கொண் டெழுதியிருக்கிறார்கள் . இதுவன்றி , அந்தப் புதுராஜாங்கத்தா 
ரின் ஆளுகைக்காலத்தில் நாடார்குலத்தவருக்கு அவர்கள் வகையராக்களால் 
வே றநேக கஷ்டநஷ்டங்களுண்டானதும்நம்மவர்களுக்கு அநேகமாய்த் தெரிந்த 
விஷயம், அவைகளை யெல்லாம் விவரிக்க இங்கு இடம்போ தா சென் 


றெண்ணி நிறுத்தியிருக்கிறேன் . அப்படியே , 28-11-1900 - ல் பிரசுரமான 
( The Madras Times ) மதராஸ் டைம்ஸ் பத்திரிகையில் , Thc adversity 
they (the Chantras) have been exposed to since the days of their 
rule has been great . Awful treatment has been meted out to them 
by the successive rulers . It is no wonder that they have 
suffered so .” “ தங்கள் அரசாட்சி நின்று போனகால முதல் சான்றோ ரடைந் 
திருக்கும் துன்பங்களுக்கு கணக்குவழக்கில்லை ; நெடுகவந்த வேற்றரசர்கள் , 
அவர்கள் மிகவும் பரிதபிக்கத்தக்க விதமான கொடூரங்களை அவர்களுக்கு நடப் 
பித்தார்கள் . ஆனால் , ( ராஜாங்கம் இழந்த) அவர்கள் , (பின்வந்த எதிர்ராஜாங்க 
அரசர்களால் ) அப்படி கொடூரமனுபவிப்பது ஆச்சரியமான காரிய மல்ல ” 
என்று சொல்லப்பட் டிருக்கிறது . 

பின்வந்த ராஜாங்கத்தாரால் முந்திய ராஜகுலத்தவருக்கு சகிக்கொண்ணா 
இடுக்கணும் நஷ்டங்களும் நேரிடும்போது , அந்த முந்திய ராஜகுலத்தவர் வேற் 
றாசாரம் - வேற்றுமதங்களையும் அனுசரிக்க நேரிடுகிற வழக்கப்படிக்கு , க்ஷத்திரி 
யரும் பாண்டிய - சோள - சோ ராஜவம்சத்தவரு மான நம் நாடார் குலத்தவரில் 
பலர், தென் இந்தியாவில் முகமதிய மவுலாக்க ளாகிவிட்டார்க ளெனவும் 
சரித்திர மிருக்கிறது . இதுபோக , எண்ணிறந்தபேர் வியாபாரவிஷயமாய் , 
செட்டி என்னும்பட்டத்தை மேற்கொண்டு , இந்துமதஇயற்கையிலேயே நாடார் 
குலத்தினின்று விலகிவிட்டது மல்லாமல் , குருத்துவ - புரோகித வேலைகள் 
செய்வோராய் ஐயர் என்னும் பட்டத்தோ டிருந்த மேற்கண்ட சான்றாப் 
பிரிவாரில் மிச்சமானபேர் , தங்கள் ஆதீனத்தி லிருந்த நாடார்களின் அநேக 
கோவில்களையும் தங்கள் வசப்படுத்திக்கொண்டு அங்கங்கே பிராமணவகுப்பா 
ராகவும் மாறிவிட்டார்கள் . இப்படி இதாகுலத்தவர் பிராமணரான சங்கதியை , 
தக்ஷிணத்தில் மிகுதியும் கனம்பெற்ற மேதாவியாகிய மகா--ா - ஸ்ரீ வி . பி . 
சுப்பிரமணிய முதலியா ரவர்களும் , தென்நாட்டு வழக்கம் மிகுதியா யறிந்த 
காலம் சென்ற பிராமணவித்வா னாகிய கனம் பண்டிதர் எஸ் . எம் . நடேசசாஸ் 
திரியார் பி . ஏ . அவர்களும் , தர்ஸ்ட்டன் துரையும் , இன்னும்பல மேதாவிகளும் 
ஒப்பி யெழுதியிருக்கிறார்கள் . 

மேற்கண்ட கர்நாடககர்த்தாக்களின் ராஜாங்கம் கி . பி . 1736 - ம் U 
முதல் ஆற்காட்டுநவாபு வகையரா முகம்மதியரின் ஆதீனத்துள் ளானபோதும் 
நாடார் குலத்தவரின் கஷ்டங்களுக்கு பரிகார மேற்படவில்லை . கடைடசியாய் 
இந்தச்சீமை , 1801 - ம்ரூ , நமது போஷகராகக் கொண்டாடப்பட வேண்டிய 
ஆங்கிலேயரின் காருண்ய ஆளுகைக்குள் வந்ததது முதலே நம்முடைய கஷ்ட 
நஷ்டங்களுக்கு விமோசனமும் நமது முன்னேற்றத்துக்கு மார்க்கமும் ஏற் 
பட்டது . இதுவே தற்காலம்வரை யுள்ள நமது சரித்திர மாகும் . 


22 


மேற்கண்டபடி நமது பரம்பரையரசாட்சி நம்மைவிட் டகன்று போய் 
விட்டாலும் , நம்மை இத் தேசத்தின் ஆதியுரிமையரசரின் வம்சத்தா ராகவும் 
குலத்தாராகவும் காண்பிக்கும் சரித்திரம் தீகங்கள், குடும்பவரன்முறைகள் , விசே 
ஷபேர்கள், பரம்பரை அந்தஸ்துகள், தொழில்கள் , மதகொள்கைகள் , வழக்க 
புழக்கங்கள் , ஒழுக்கம் முதலிவைகள் அநேகமா யிருக்கின்றன. அவைக 
ளெல்லாவற்றையும் விவரித்தால் விரியுமென் றெண்ணி , தற்சமயம் ஞாபகத் 
துக்குவந்த சில ஆதாரங்களை மாத்திரம் சுருக்கமாய் இங் கெடுத்துச் சொல் 
கிறேன் . அவைகளாவன : 

(1 ) . தென் இந்தியாவின் சைவமதத் தலைவராகிய லோக குரு என்னப் 
பட்ட சிரிங்கேரி மடத்து ஸ்ரீ சங்கராசாரியசுவாமிகள் , நாடார் குலத்தவரையும் 
தமது ஆதீனத்துக்குள் ளாக்கவேண்டி , தம்முடைய சிஷ்யர்களி லொருவரான 
மைசூர் சமஸ்தானம் , தாராபுரம் தாலூகா, குளைஞ்சிவாடி , கேற்கேசுர அக்கிர 
காரம் , ஸ்ரீ மடத்தி லிருந்த, சிவசுவாமிசாஸ்திரியளின் பௌத்திரர் , சிவராமசு 
வாமி சாஸ்திரியாரை நியமித்து , அவருக்கு சவுமிய ( கி . பி . 1789 ) கொடுத் 
த அதிகாரப்பத்திர மாகிய தாமிரசாஸநத்தில் , 

..பாண்டியகுல மாயும சிவகொததிர சமபனனா ளாயும பாண 
டியதெசததில பிறந் தவாளாயும க்ஷத்திரியவமிஸாளாயு மிருக்கிற நாடாக்கள் 
குலம் சமஸதத துககும குலகுருவாய நெமுகமசெயது ....... 
என்று கண்டிருக்கிறது . ஆனால் அந்த சமய அதிகாரி வந்த காலத்தில் , நாடார் 
கள் , ஸ்ரீ சிரிங்கேரிமடத்துக் குட்பட்ட நாலு மடங்களில் ஒன்றாகிய ஸத்யோ 
ஜாதமடத்துக் குருசுவாமிகளுக்கு ஏற்கனவே சிஷ்யர்களா யிருந்துவருவது 
தெரிந்து , இந்த ஸ்ரீமடத்து அதிகாரி இவ்விடத்தை விட்டுப் பின்வாங்கிக் 
கொண்டதாகத் தெரிகிறது . பிராமணத்திருமேனிக ளான மேற்கண்ட ஸத் 
யோஜாதமடக் குருசுவாமிகளும் , நாடார்குல விஷயமாய் மேற்கண்ட ஸ்ரீமடம் 
குருக்களுக்குக் கொடுக்கப்பட்டது போன்ற அதிகாரப்பட்டயம் டி சங்கரா 
சாரியசுவாமிகளாலும் , மைசூர்சமஸ்தானத்தாராலும் வெகுகாலத்துக்கு முன்ன 
தாகவே பெற்று , மதிப்படைந்தவர்களா யிருந்துவருகிறார்கள் . 


( 2 ) . நாடார் குலத்துள் சேர்வைகாரர் அதாவது ‘ படைத்தலைவர் , கொ 
டிக்காரர் அதாவது ‘ யுத்தத்தில் கொடிபிடிப்போர் , அண்ணாவி -சிலம்பக் 
கார அண்ணாவி முதலிய வகையாக , யுத்ததொழில்சம்பந்த மான பட்டப்பேர்க 

ளும் ,பேர்களும்பரம்பரையா யிருந்துவருவதும் அவர்களுடைய க்ஷத்திரியமூலத் 
/ தைத் துலக்குவதா யிருக்கிறது . இதுபோக , மலையாளம் நாஞ்சினாட்டி லுள்ள 
காடார்கள் , ஞாபாத்துக்கெட்டாக் காலமுதலே பழயகாலத்து யுத்தவித்தையில் 
தேர்ந்தவர்களா யிருப்பது மாத்திர மல்ல , நாளதுவரையும் அவ்விடமுள்ள 


23 


இதரஜாதிக்காரருக்கும் அதைக் கற்றுக்கொடுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் . 
அந்தப்படி , ஈளகுலச்சான்றார் என்னப்பட்ட ஏனாதிநாதநாயனாரும் , “ வென்றி 
வடிவாட்படை பயிற்றும் தன்மைத்தொழில் விஞ்சையிற் றலைமைசார்ச் துள் 
ளார் ” ஆக இருந்ததாய் பெரியபுராணம் என்னும் திருத்தொண்டர்புராணத் 
தில் சொல்லப்பட் டிருக்கிறது . திருநெல்வேலிஜில்லாவின் மேல்பாகத்தில் 
காவல் ஏற்பாடுகள் அநேகமாய் நாடார் குலத்தவரால் நடத்தப்பட்டுவருவதும் , 
அவர்களுடைய பூர்வ பொருநத்தொழிலை வெளிப்படுத்துவதா யிருக்கிறது . 
நாடார்ஜாதியினர் பரம்பரையாய் நடத்திவரும் அந்தக் காவல் ஏற்பாட்டு 
விஷயமாய் , 1917 - ல் பிரசுரமாகியிருக்கும் ‘ திருநெல்வேலி டிஸ்டிரிக்டு கெஜட் 
டீரி ல் ( pp . 338 , 339 ) சொல்லியிருப்ப தாவது : - " Among the most 
successful kavals are the few which are held by the Chandrans. 
The Chandrans , or Panikkans ( as they style themselves), of 
Chidambarapuram (Nanguneri taluk ) are the holders of a kaval 
which extends over the neighbouring villages of Kalakkad , Pattai, 
Koilpatti, Nangalam ,Singampatti and Vijayarajapuram . Accord 
ing to a copper - plate in the possession of the head Panikkan , 
bearing the date Saka 1422 ( A. D. 1500-01 ) , the right was origi 
nally granted to the Chandrans of the place by Tirumeni Malan 
dan , who may have been the reprosentative of the Travancore 
ruler at a time when he was in possession of a portion of the Tin 
nevelly district. Four of these villages, the kaval of which the 
Chandrans had allowed the Maravans to annex , have lately been 
restored to their rightful protectors by the intervention of the 
police . At Kuttam , again , in the Nanguneri taluk , and at 
Ka layam (Ambasamadram taluk ) , the kaval is in the hands of 
Chandrans , or Panikkans . + “ சான்றோர்ஜாதிக்காரரால் நடத்தப் 
பட்டுவரும் காவல்ஏற்பாடுகள் . கொஞ்ச இடங்களில் நடந்தேறினாலும் , 
அவைகள் தாம் மகா கெட்டிக்காரத்தனமாய் நடந்தேறிவரும் காவல்க ளாகும் . 
( இந்தக் காவலேற்பாட்டு விஷயமாய் ) ‘பணிக்கன் என்றும் தங்களுக்கு பட்டப் 
பேர்வழங்கிக்கொள்ளுகிற (நாங்குனேரி தாலூகாவைச் சேர்ந்த ) சிதம்பரபுரம் 
சான்றோர் ஒருவகைக் காவலேற்பாட்டின் தலைவ ராவர் ; அந்தக் காவலேற்பாடு 
களக்காடு , பத்தை , கோவில்பட்டி , நாங்குளம் , சிங்கம்பட்டி , விஜயராஜபுரம் 
என்னும் இடங்களில் நடந்தேறிவருகிறது . சகாப்தம் 1422 ( கி . பி. 1500-01 )-ல் 
எழுதப்பட்ட தாக ( மேற்கண்ட காவல்ஏற்பாட்டின் ) தலைமைப்பணிக்கனிட 
மிருக்கிற ஒரு தாமிரசாஸகப் படிக்கு , திருவாங்கூர் அரசரின் பிரதிநிதியா 
யெண்ணப்படுகிற திருமேனி மாலந்தன் என்பவருடைய ஆதீனத்தில் திரு 


24 


நெல்வேலிஜில்லாவின் ஒர்பாகம் இருந்தகாலத்தில் , அவரால் அவ்விடம்சான் 
றோருக்கு இந்தக் காவல்சு 

தந்தரம் நிலைப்படுத்தப்பட்டது . இதில் , நாலு கிராமங் 
களின் காவலை மறவர் அபகரித்துக்கொள்ளும்படியாக , ( ஒருகாலத்தில்) சான் 
றோர் இடங்கொடுத்துவிட்டாலும் , இப்போ சிலகாலத்துக்குமுன் போலீஸ் 
டிப்பார்ட்மென்றார் அதுவிஷயமாய்த் தலையிட்டு , அந்தக் காவல்கிராமங்களை 
அவைகளின் பூர்வ சுதந்தாக்கார ராகிய நாடார்களுக்கு திருப்பிக்கொடுத்திருக் 
கிறார்கள் . ஷை நாங்குனேரிதாலூகாவிலேயே , குட்டம் இலாகாவிலும் , அம்பா 
சமுத்திரம் தாலூகா கடையம்வட்டகையிலும் , காவல்ஏற்பாடு , பணிக்கர் என் 
னப்படும் சான்றோர்ஜாதியார் வசமேயிருந்துவருகிறது ” என்பதே. இதுபோக 
ஸ்ரீவைகுண்டம் தாலூகா சிறுத்தண்டிலும் , திருச்செந்தூர்தாலூகாவின் சில 
இடங்களிலும் , காவல் நாடார்கள்வசமே பரம்பரையா யிருந்துவருகிறது . 

டாக்டர் உவின்ஸ்லோதுரை எழுதிய தமிழ் - இங்கிலிஷ் அகராதியில் , 
பணிக்கன் ” என்னும் வார்த்தைக்கு , " a fencing master , சிலம்பம் பயிற் 
றுவோன் ; one who teaches the use of arms , ஆயுதம் பயிற்றுவோன் " 
என்று அர்த்தம் கொடுத்திருப்பது தவிர , டாக்டர் தர்ஸ்ட்டன் 

துரையைக் 
கொண்டு கவர்ன்மென்றார் 1909 - ல் பதிப்பித்த தென் இந்திய எத்னாகிரபி புஸ்த 
கத்தில் ( III . p . 178 ) , The word Panikkar comes from pani , or 
work , viz . , that of military training. பணிக்கர் என்னும் வார்த்தை , 
யுத்தவித்தை கற்றுக்கொடுத்த லாகிய தொழில் என் றர்த்தமாகிற ‘ பணி என் 
னும் பதத்திலிருந்து வந்தது ” என்று சொல்லப்பட் டிருக்கிறது. 

( 3 ) . “ பாண்டியன் ” என்பது நாடார்ஜாதியாரின்பட்டப்பேர்களி லொன் 
றாய் , நாளதும் அவர்களுக்குள் வழங்கிவருவதை ஒப்புக்கொண்டு , ( W. Francis 
Esq ., I.C.S.) பிரான்ஸிஸ்துரை 1901u த்து மதராஸ் சென்சஸ்ரிப்போர்ட் 
டிலும் , டாக்டர் தர்ஸ்ட்டன் துரை 1909 - ல் பிரசுரித்த தென் இந்திய எத்னா 
கிரபிபுஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறார்கள் . " பஞ்சவன்” என்று பாண்டியராஜாக் 
களுக்கு பூர்வ தமிழ் நூல்களில் பேர்வழங்கி யிருப்பதின் சார்பாய் , திருநெல் 
வேலிஜில்லாவின் தென்பாகத்தில் நிலச்சுவான்களா யிருக்கும் நாடார்களுக்கு 
" அஞ்சாலிக்காரர் என்ற பேர் பரம்பரையாய் நாளதுவரையும் வழங்கிவந்திருக் 


கிறது . 


( 4 ). இதுபோக , கொற்கைவேந்த ராகிய ஆதிப்பாண்டியரின் சந்ததியா , 
குலசேகரராஜா வம்சம் என்பதாக அனாமத்தா யிருந்துவருகிறார்கள் . அவர் 
களைப்பற்றி 29-9-1916 போட்ட திராவிடாபிமானி ( சேலம் ) பத்திரிகையில் 
கொஞ்சம் சொல்லப்பட் டிருக்கிறது . கெங்கைகொண்டானி லிருக்கும் சத் 
திரிய ராஜாக்கள் என்னும் விசேஷகுடும்பத்தார், முற்காலத்தில் அவர்க 
ளோடு ஏக குடும்பத்தவரா யிருந்ததாகச் சொல்லப்படுகிறது . 


25 


( 5 ) . முன் , தென்காரித்தாலூகா வீரகோளம்பு தூர் பக்கத்தில் வசித்தவர்க 
ளும் ,நாளதில் மதராஸ் ஜியார்ஜ்டவுணி லிருப்பவர்களுமான டாக்டர் ஏ.சி. ஆசீர் 
வா தநாடாரவர்களின் குடும்பத்தவர் , கி . பி . 16 - ம் நூற்றாண்டின் பின்பாகத்தில் 
தென்காசி வட்டகையி லரசாண்ட அமிராம நாடாள்வார் அல்லது அபிராம 
பாண்டியன் அல்லது அதிவீரராம பாண்டியன் என்னும் சிற்றரசனுடைய 
நேரான பின் சந்த நயா ரென அந்தக் குடும்பத்தில் பரம்பரையாய் ஒரு தேக 
மிருந்துவருகிறது . 

( 6 ) . திருச்செந்தூர்தாலூகாலின் தென்கீழ் பாகத்தில் , ஏழ கரைதிகாார் 
அல்வது ஏழ தண்டிகைக்காரர் என்ற நாமமாய் பூபதிகளான பிரபுக்கள் , 
அநேக கிராமங்களின் ஆட்சியை யுடையவர்களாய் கோட்டைகள் சட்டி , வென் : 
கலக்கதவுகள் போட்டு , வெகு பிரஸ்தாபமா யிருந்ததாக நாள துவரையும் சாதா 
ரணமாய்ச் சொல்லப்பட்டுவருகிறது . அவர்கள் நாமங்கள் : ( 1 ) தலைவனாகிய 
வெட்டியாண்டான் என்றும் வெற்றி கொண்ட நாடான்- ( இந்தக் குடும்பத்தார் 
பின்னாலே விவரங்கண்ட பாவருக்கும் நாடார்களுக்கும் நேர்ந்த யுத்தத்திலும் 
மிகவும் ஜெயம்பெற்றவர்களாய்ப் பேர்வாங்கியிருக்கிறார்கள் ) ; (2 ) சிப்பங்கரை 
யான் என் ற சி.பிளி ; ( 3 ) பின்னங்கரையான் ; ( 1 ) குமாரகனாக்காரன் ; ( 5 ) 
அத்திபெரியவன் ; ( 6 ) அறம்வளர்த் தாண்டான் ; ( 7 ) சரவணைபெரியவன் என் 
னப்படும் . இவர்கள் சந்ததியாராய்த் துலங்குவோருக்கு நாளதும் உறவுமுறைக 
ளாலும் புலவர்களாலும் சில மரியாதைகள் நடந்து வருகின்றன . கரைக்காரர் 
என்றால் நாடாளும்பிரபுக்கள் என் றர்த்தம் . தண்டிகைக்காரர் என்குல் ‘ பல் 
லக்குப்பிரபுக்கள் . இந்த ஏழு தண்டிகைக்காரரைப் பற்றி ‘ கான்சாய்பு சன்னட 
என்னும் சரித்திரப்பாடலில் , 

" ஏற்கவே தெற்கே பகையாதே ; சுதி 

எழுதண்டிகைக்காரர் பொல்லாதபோக்கர் " 
என்று , அவர்களுடை : எதிரிகள் அவர்களைப்பற்றிச் சொல்லிக்கொண்டதாக 
ஒரு சுலோகம் வருகிறது . ஷ கரைக்காரரில் சாவணைபெரியவன் என்ப 
வனின் சொத்தில் சுமார் 1 - லக்ஷ 5 . பெறுமானதை , பின்னால் ஷை கரைக்கா 
சர்பலருடைய சொத்துக்களி னாதீனத்தை யடைந்த ஆதித்தநாடார் , வீரப்ப 
நாடார் , தீத்தியப்பநாடார் , வடமலைநாடார் என்ற சகோதரர்கள் குதிரைமொழி 
கிராமத்தி லிருக்கும் சுந்தராக்ஷி அம்மன் கோவிலுக்கு மானிபமாய் வீட்டுக் 
கொடுத்ததாகச் சொல்லிக்கொள்ளப்படுகிறது . அதுபோலவே , ஷை கரைக் 
காரரின் சொத்துக்களிலிருந்து டி சந்தராகவி அம்மன்கோவிலுக்குச் சமீபமா 
யிருக்கும் கலியுகவரதர்கோவிலுக்கும் , மேற்கிட்டிருக்கும் கருக்குவேலையன் 
கோவிலுக்கும், பள்ளிப்பத்துக்கு வடபுறமாயிருக்கும் வெளிநின் பத்திர 
காளியம்மன் கோவிலுக்கம் , மிருக்க பானியங்கள் கொடுக்காரர்கள் .. 


26 


ஷை 


ஷை கலியுகவரதர்கோவிலுக்கு காயாமொழிநாடார்களாலும் தண்டுப்பத்துநா 
டார்களாலும் கொடுக்கப்பட்ட மானிபங்களுக்கு விவரம் சொல்லுகிற ஒரு 
தாமிரசாஸனம் , முன் ஷ கோவில் பக்கத்தில் குடியிருந்து நாளதில் பழங் 
குளத்தில் வசிக்கிற பிள்ளை மார்வச மிருப்பதை , வருஷந்தோறும் 
கோவிலில் பங்குனிமாத உத்தரத்திலிருந்து 5 - ம் நாளில் வாசிக்கிற துண்டு .- 
அத்திபெரியவனைப் பற்றி , “ அறாதவழக் கெல்லாம் அத்திபெரியவனிடத்தில் 
அறும் ” என பழமொழி ஏற்பட்டிருந்ததாம் .--இதுவன்றி , அறுபத்து 
நாலு ( or அறுபது ) தலைப்பாக்கட்டிகள் என்ற பிரபுக்கள் வரிசையும் முற்கா 
லத்தில்தென்நாட்டில் நாடார்குலத்தவருள் ளிருந்ததாக சாதாரணமான ஐதீக 
முண்டு . தலைப்பாக்கட்டிகள் என்றால் , கிரீடமணிந்த சிற்றாசர் என் றர்த்தம் . 


(7 ) . திருச்செந்தூர்தாலூகாவின் தென்கீழ்பக்கத்தில் , மானவீரவள 
நாடு என்னும் நாமமாய் ஒரு மாகாணப்பிரிவு இருந்துவந்த தாகவும் , அது ! 
" தென்பத்து , வடபத்து என இரு பாகமா யிருந்ததில் , தென்பத்தில் : ( 1 ) 
மானவீரநாடு ஆண்ட மானாட்சியா னாடார் , ( 2 ) வல்லநாடு ஆண்ட சின்ன 
மாட நாடார் - குமாரசுவாமி நாடார் , ( 3 ) சித்தன்விளையில் ஆண்ட வள்ளிக் 
குட்டி நாடார் , ( 4 ) அடப்பனூரில் ஆண்ட குலசேகர நாடார் , ( 5 ) நங்கமொழி 
யாண்ட சொக்கன் -திருப்பாபு நாடார் என 3 ந்து ஜமீன்தார்கள் , " ஐந்து கரை 
நாடாக்கள் அல்லது அஞ்சு பத்து நாடாக்கள் ” என்று பேர்விளங்கி யிருந்த 
தாக குமாரசுவாமிநாடார் கதை என்னும் சரித்திரப்பாடலில் விவரமாய்ச் 
சொல்லப்பட் டிருக்கிறது . அவர்களில் திருப்பாபுநாடார் பேர் , கொல்லம் 
705- ம் ஆண்டில் ( கி.பி. 1529 ) அவர் செய்த ஒரு தர்மத்தைப்பற்றி எழுதப்பட்ட 
ஒரு சிலாசாஸகத்தில் , அடைக்கலநகரம திருபபாபுநாடாளவான தனமம ” 
எனக் கண்டிருக்கிறது " . 

( S) . சகாப்தம் 1561 - ல் ( கி.பி .1639 ) எழுதப்பட்டதாய் திருச்செந்தூர்தா 
லூகா, குதிரைமொழி ரிஸர்வ்பாரஸ்ட்டின் தென் ஓரத்தில் நிற்கிற ஒரு பெரும் 
சாஸநக்கல்லில் , அக்காலத்தில் மேற்கண்ட மானவீரவளநாட்டு வடபத்து இலாகா 
வில் , ( 1 ) ஆதிச்ச நாடான் , ( 2 ) கோவிந்தப்பணிக்க நாடான் , ( 3 ) வீரப்ப நாடான் , 
( 4 ) தீத்தியப்ப நாடான் , ( 5 ) பிச்ச நாடான் , ( 6 ) அய்யக்குட்டி நாடான் , ( 7 ) 
திக்கெலாங்கெட்டி நாடான் , ( 3 ) நினைச்சதுமுடித்த நாடான் , ( 9 ) அவத்தைக் 
குதவி நாடான் , ( 10 ) குத்தியுண்டா நாடான் என்பவர்கள் , ஜமீன்தார்களும் 
பிரபுக்களும் , தங்கள் இலாகாவுக்குட்பட்ட ( மறவர் உள்பட ) சர்வஜாதிக் குடிக் 
ளின் பேரிலும் தீர்வைகளை ஏற்ற -இறக்க- ரத்துச்செய்ய அதிகாரமுடையவர்க 
ளாகவும் இருந்து , அக்காலத்தில் மதுரையை யாண்ட திருமலை நாயக்கர் என் 
னும் வடுகராஜாவின் கவர்ண்மென்றுக்கு தீர்வை முதலிய விஷயங்களில் 
காப்பொறுப்பு முடையவர்களாகவும் நாடாண்டுலந்ததாகத் துலங்குகிறது . 


( 9 ) . இது போலவே , சகாப்தம் 1707 - ல் ( கி.பி. 1785 ) எழுதப்பட்ட தாய் 
குலசேகரபட்டணத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஒரு சாஸக்கல்லில் , குட்டம் 
சந்திரமார்த்தாண்ட பணிக்க நாடான் , குமாரவீரமார்த்தாண்ட .நாடான் 
முதலானவர்கள் அவ் வட்டகையில் அக்காலத்து கவர்ண்மென்றுத்தீர்வை 
முதலான துக்கு பொறுப்பு தார்களான பிரபுக்களா யிருந்ததாகச் சொல்லப்பட் 
டிருக்கிறது . இந்தக் குட்டம் நாடார்கள் , பழயகாலத்து ராஜாக்களால் விருதாக 
அளிக்கப்பெற்ற பலஆயுதங்களை யுடையவர்களா யிருப்பது மல்லாமல் , அவர்கள் 
பவனி செல்வதற்காக ராஜாக்களால் கொடுக்கப்பெற்ற பழயகாலத்துப் பல்லக் 
குகளை யுடையவர்களாகவு மிருக்கிறார்கள் . அதில் ஆற்காட்டு நவாபால் அவர் 
களுக்கு மரியாதையாகக் கொடுக்கப்பட்டதாய் சொல்லும் சாஸநஎழுத்துகளை 
யுடைய சில பல்லக்குகளையும் ஆயுதங்களையும் ( Dr. Edgar Thurston ) 
டாக்டர் தர்ஸ்ட்டன் துரை தாம் நேரில் பார்த்ததாக தென் இந்தியா எத்னாகிரபி 
புஸ் தகத்தில் சொல் வியிருக்கிறார் . 


( 10 ) . இது போக , நாஞ்சினாட்டிலுள்ள அகஸ்தீஸ்வரத்திலிருக்கும் நாடார் 
குலஜமீன்தாராகிய நாகமணிமார்த்தாண்ட நாடார் குடும்பத்தாருக்கு , கோட்டை 
யும் ஆயுதபாணிகளான 100 பொருநர்கள் புடைசூழ்ந்துவா பல்லக்கில்பவனி 
போகும் சலாக்கியமும் , ஞாபகத்துக்கெட்டாக் காலமு தலை திருவாங்கூர் மஹா 
ராஜாக்களின் அனுமதியுடனு மிருந்துவர் திருக்கிறது . இந்த வான் முறை 
தீண தசையில் கி . பி . 1371 - ம் ) வரையிலுங்கூட இருந்துவந்ததாக ( Rev. 
S. Mateer , F. L. S. ) மத்தீர் என்னும் மிஷனரிதுரை திருவாங்கூர்ராச்சி 
பத்தைப்பற்றி யெழுதிய தம்முடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார் . 
திருநெல்வேலிஜில்லாவைச் சேர்ந்த குட்டம் , செம்மரிக்குளம் என்னும் ஊர் 
களி லிருக்கும் நிலைமைக்கார நாடாக்களும் , நாலுமாவடிகிராமம் பணிக்கநா 
டான்குடியிருப்பில் பின்னால் போய்ச்சேர்ந்த நாடாக்களும் இந்த அகஸ்தீஸ்வாம் 
மார்த்தாண்டநாடாரின் குடும்பத்தோடு சேர்ந்தவர்களாகச் சொல்லப்படு 
கிறார்கள். 


( 11 ). குறும்பூ என்றால் பாலைநிலம் , அதாவது , மணற்பாங்கான பூமி , 
அல்லது பாலை நிலத் தூர் . தமிழாசர்கள் தங்கள் அரசாட்சி சுயா தீனமாய் 
நடைபெற்றுவருங் காலத்தில் , தங்கள் நாட்டில் அங்கங்கேயுள்ள இந்த குறும்பு 
ஆகிய மணற்பிரதேசங்களில் ஜமீன்தார்களா யிருந்து நாடாண்டு, தங்களுக்கு 
வரிவசூலித்து செலுத்திவரும்படியான பிரபுக்கள் 

வரிசையையும் ஏற்படுத்தி 
யிருந்ததாக சரித்திரக்குறிப்புகளாலும் ஐதீகங்களாலும் துலங்குகிறது. அந்தப் 
படி , கொற்கைவேந்த ராகிய பாண்டியரின் ஆதீனத்துள் ; டி கொற்கை 
லாகாவுக்குத் தென்புறமா யுள்ள குறும்பு ஆகிய , ( நாளது திருச்செந்தூர் 
தாலூகாவைச் சேர்ந்த ) ஈரிலாமொழித் போர் என் அம்மாவின் வட 


25 


கீழ்சரிலிருந்து நாடாண்ட ஏழு பிரபுக்களின் வம்சத்தவர் நாளதுவரையும் 
குறும்பூர் நாடாக்கள் என்னும் நாமமாய் செல்வாக்குடன் பரம்பரைப் பூமியா 
தீனக்காரரா யிருந்துவருகிறார்கள் . இந்த ஏழு மேன்மக்களின் பாம்பரைக் 
காணியாட்சியை ஏழ பத்து என்று சொல்வது முண்டு . தற்காலத்தில் எடி 
வம்சத்தவர் குடியிருக்கிற ஊர்களின் பேர்ப்படி , மேற்கண்ட ஏழு ஜமீன் தாரக் 
குடும்பங்களின் விவர மாவது : - (1 ) . கானம் நாடாக்கள் ; ( 3 ) . மூலப்புளி நா 
டாக்கள் ; ( 3 ) . அம்மன்புரம் - புதுக்குடி நாடாக்கள் ; ( 4 ) . மூலக்கரை நாடாக்கள் 
( 5 ) . நல்லூர் என்னும் வீரமாணிக்கபுரம் நாடாக்கள் ; ( 6 ) . நாலுமாவடி நாடாக் 
கள் ; ( 7 ). முன்னால் குறும்பூர் என்னப்பட்ட பணிக்கநாடான் குடியிருப்பு 
காடாக்கள் . 


( 12 ) . முன் னொருகாலத்தில் திருநெல்வேலிஜில்லாவின் தென்கீழ்பாகத்தி 
லுள்ளபாயர்ஜாதியாருக்கும் நாடார்களுக்கும் குலாபிமானவிஷயமாய் கோட்ட 
ஒரு யுத்தத்தில் நாடார்கள் ஜெயசீலர்க ளான தில், நாடார் குலத்தில் எழு குடும் 
பத்தவர் யுத்த வீரர்களாய் முன் வந்த காரணத்தால் , அவர்களுக்கு உறவுமுறைக் 
கூட்டங்களிலும் புலவர்களாலும் பல மரியாதைகள் நடந்துவருகின்றன . 


( 13 ). மதுரைக் கர்த்தாக்கள் ஆளுகையின் கடைசிக்காலத்தில் , பேர்பெற்ற 
மாவை குமாரசாமிமுதலியாரின் மருமகனான ஆறை அழகப்பமுதலியார் , 
கி.பி. 170 முதல் 1735 வரை , திருநெல்வேலிச்சீர்மையில் ஷை கர்த்தாக்கள் 
ராஜாங்கத்தின் தளகர்த்தாவாக திருவாங்கூர்ராச்சியம் வரையும் மதிப்புப்பெற்ற 
வராய் பிரஸ்தாபத்துடன் அதிகாரம்பண்ணிக்கொண் டிருந்தார் . ( கர்நாடகஅர 
சாட்சியில் , கன்னியாகுமாரி முதல் காசி வரை பற்பல இடங்களில் உண்டாக்கப் 
டட் டிருந்த சத்திரங்கள் - மடங்க ளுடையவும் , அவைகள்சம்பந்தமான தர்மச் 
சொத்துக்க ளுடையவும் ஆளுகையை தர்மாபுரம் முதலான ஸ்தானங்களின் 
மடாதிபதிகளுடைய ஆளுகையி லிருந்து வரும்படி செய்தவர் இவரெனச் சொல் 
லிக்கொள்ளப்படுவ துண்டு . ) குமாரசாமிமுதலியார் என்பவர் அவருக்குத் தத்து 
மக னாகி , அவருக்கு உடனாளியா யிருந்தார் . அக்காலத்தில் ஆறை அழகப்ப 
முதலியார் , தம்மிடத்தில் கணக்குக்கொடுக்கவரும் பாளயசாரர் தமக்கு மித 
மிஞ்சின மரியாதைகள் செய்யும்படி ஏற்பாடுபண்ணியிருக்கிறா ரென்பதாய் 
எண்ணி , சில பாளையகாரர் அவர்பேரில் பொறாமையடைந்து அவருக்குச்சதி 
செய்ய ஒப்பந்தம்பண்ணி , அவருடைய சிநேகிதராயிருந்த , தென் மலைவன்னியன் 
என்னும் சிவகிரிபாளயகாரரான வன்னியனாரை துரோகமாய் ஆகக்கொண்டு, 
அவர் தூங்கும் சமயத்தில் அவர் வீட்டில் போய் அவரை ஷை வன்னியனாரைக் 
கொண்டு சிரச்சேதம்செய்துவிட்டார்கள் . அதின்பேரில் , குமாரசாமிமுதலியார், 
அக்காலத்தில் இச்சீர்மையை மேற்பார்க்கும் அதிகாரத்தை ஒருவகையா யடைர் 


திருந்த ஆட்காட்டுநவாபிடம்போய் ஆறை அழகப்பமுதலியாருக்கிருந்த தளகர்த்த 
அதிகாரத்தைப் பெற்றுக்கொண்டு வந்து , மேல்திருநெல்வேலிநாட்டில் நாடார் 
குலத்தவராக பரம்பரை யுத்தவீர ராயும் சேர்வைகாரர் ( படைத்தலைவர் ) என் 
னும்பட்ட முடையோராயு மிருந்த மாடக்கண்ணு , பேயமஹாநடன் , புறங்காட் 
டாப்புலி , சூட்சமுடையான் என்னும் நாலு தளகர்த்தர்களுடன் சேர்ந்து , அவர் 
கள்சேனைகளையம் கூட்டிக்கொண்டு சிவகிரிக்குப் போய் , ஷை வன்னியனாரோடு 
யுத்தம் செய்து அவரைக் கொன்று , அவருடைய சேனையையும் கோட்டை 
யையும் நாசம்பண்ணிவிட்டார்கள் . நட்டாத்தி திருவழுதிநாடாரின் சேனைகளும் 
இதில் சேர்ந்திருந்ததாகச் சொல்வ துண்டு . இந்த வீரசூரச் செய்கையி னிமித் 
தம் , மேற்கண்ட பேயமஹாநடன் சேர்வைகாரர் என்னும் சேனாபதிக்கு ஷ 
ஆறை அழகப்பமுதலியாரின் மனைவியார் , தம்முடைய தாலிக்கு - வேலியான 
வர் என்ற அர்த்தமாய் , தாலிக்குவேலி ” என்னும் விசேஷபட்ட மளித்து , 
மானிபமாக நஞ்சை - புஞ்சை நிலங்களும் விட்டுக்கொடுத்து , அடியிற்கண்ட 
வாழ்த்தையும் பாடின தாக பாம்பரையாய்ச் சொல்லிக்கொள்ளப் படுகிறது . 
அந்தப் பாட்டாவது : 
“ நிலைகொண்ட கீர்த்தி அ ழகப்பராயன் தன் நித்திரையில் 
கொலைகொண்ட பா தகன் தென் மலை வன்னியன் கோட்டைதன்னில் 
அலைவந்து மோதியே ராவணன் கோட்டைய ழிந்தது போல் 

தலைகொண்டு வந்த என் தாலிக்கு வேலி தளசிங்கமே ! ” 
இது சங்கதி , தளவாய்முதலியார்களின் குடும்பவாலாறாக , நான் இங்கிலிஷிலும் 
தமிழிலும் தயாரித்திருக்கிற புஸ்தகத்தில் விவரமா யிருக்கிறது . இந்தச்சரித் 
திரத்தை ( H. R. Pate Esq .) மிஸ்ட்டர் பேட்துரையும் திருநெல்வேலிடிஸ் 
டிரிக்டு கெஜட்டீரில் விவரம் தெரியாமல் சரித்தப்பாய் கொஞ்சம் எழுதி யிருக் 
கிறார் . இது விஷயமாய் உண்டாயிருப்பதாகச் சொல்லப்படும் பழய சரித்தி 
ரப்பாடல் இதுவரை என் பார்வைக்குக்கிட்டவில்லை . 

( 14 ) . உத்தர மாறநாடார்களுக்குள் ‘ஆறுஊர் உறவுமுறைகள் என்ற 
அந்தஸ்துவரிசை பரம்பரையாய் மிகவும் மதிப்புப்பொருந்தி யிருந்துவருகிறது . 
இந்த ஆறுஊர்உறவுமுறைகளுள்ளும் பெரும் பெரும் பஞ்சாயத்து சபைகளும் , 
முறைகாரரேற்பாடுகளும் இருப்பதன்றி , பரம்பரை அந்தஸ்துப் பொருந்திய 
வர்களும் சீமான்களு முள்ள அநேக குடும்பங்களு மிருக்கின்றன . அவைகளுக் 
கெல்லாம் விவரம் சொன்னால் - இவ் வுபதியாஸம் ரெம்பவும் விரிவுறு மென் 
றெண்ணி , அதுவிஷயத்தை இவ்வளவோடு நிறுத்துகிறேன் . 

( 15 ) . இந்துமதக் கோவில்கள்விஷயமாகவும் நாடார்களுக்கு தமிழ்நா 
டெங்கும் மிகுந்த மரியாதைகள் பூர்வந்தொட்டு ஏற்பட்டிருந்ததில் , ஜாஸ்தியா 
னவை , மேற்கண்ட தெலுங்கராளுகைக் காலமுதல் பெலவந்தமாய் நிறுத்தப் 


பட்டுப்போனது போக , இன்னமும் அங்கங்கே மீந்திருந்துவருட : வைகளில் , 

, 
திருச்செந்தூர், பெருங்குளம் , திருப்பரங்குன்றம் , மதுரை , பழனி , சிதம்பரம் 
என்னும் விசேஷஸ்தலங்களில் ஞாபகத்துக்கெட்டாக்காலமுதல் பரம்பரையா 
யிருந்துவரும் சில நடபடிக்கைகளை மாத்திரம் உதாரணமாக இங் கெடுத்துக் 
கூறுகிறேன் . அவைக ளாவன : 


( a ) . திருச்செந்தூர் சிவன்கோவிலுக்குள் ளிருக்கும் மண்டபம் , முற்கா 
லத்தில் திருச்செந்தூர்தாலூகா, காயாமொழி -சிவந்தி ஆதித்தநாடார் என்பவ 
ரால் கட்டிவைக்கப்பட்டது தவிர , ஷை கோவில்-சிவக்கொழுந்தீஸ்வரர்சந்நிதி 
ஆயிரக்கால்பந்தல் மண்டபமும், அதைச்சேர்ந்த தண்ணீர்ப்பந்தல் மண்டபமும் , 
நந்தவனமும் ஷ சிவந்தி ஆதித்தநாடாராலும் , குமாரசுவாமி ஆதித்தநாடார் 
என்பவராலும் கட்டப்பட்டன . அவைகளின் குறைவேலையை , நாளதுக்கு 
சுமார் 100 - வருஷங்களுக்கு முன் ராமலிங்கஆதித்தநாடார் என்பவர் கட்டி 
முடித்தார் . துவக்கமுதலே இந்த மண்டபங்கள் ஷ ஆதித்தநாடார்களின் 
ஆதீனத்தி லிருந்துவந்தன . ஆவணி - மாசி மாத உற்சவங்களில் ஷ பந்தல் 
மண்டபத்துக்குள் ஷ ஈஸ்வரர்வரும்போது நடக்கும் நைவேத்தியச்செலவு 
ஆதித்தநாடார்களால் நடத்தப்படும் . ஷ மண்டபத்து முகப்பிலிருக்கும் 6 - ம் 
திருநாள் சாட்டையடி மண்டபப்படியும் ஷை ஆதித்தநாடார்க ளுடையது . 
இதுபோக , திருச்செந்தூர்கோவிலுக்கு ( ரதம் ) தேர் செய்துவைத்ததும் ஆதித்த 
நாடார்கள் தாம் . இதுவிஷயமாய் திருச்செந்தூர்கோவில் பிரபந்தம் என்னும் 
பழய நூலில், " அட்டதிசை புகழ் ஆதித்தநாடார் - கொட்டகை தேரையும் 
பாராய் ” என பாட்டு வருகிறது . ஆவணி - மாசி மாதங்களில் ரதஉற்சவம் 
நடக்கும்போது , ஷ ஆதித்தநாடார்களை ஷ கோவில்ஸ்தானீகர்கள் , தாசி 
கள் முன்பின்வா, மேள தாளங்களோடு மிக்க மரியாதையாப் ஷ 
தேருக்குச்சமீபமாக அழைத்துவர , அவர்கள் முன்னாயத்தமாய் பலி - விடலை 
எறிதல் முதலிய கிரியைகளை நடத்திக்கொண்டு , ஷ தேர்வடத்தைத் தொட்டுக் 
கொடுத்த பின்பே இதரகுலத்தவர்கள் தேரை இழுப்ப துண்டு. இந்த வழக்கம் 
ஞாபகத்துக்கெட்டாக்காலமுதல் நடந்துவருகிறது . ஷை தேர் அலங்காரச் செல 
வையும் இந்த ஆதித்தநாடார்களே கொடுத்துவருகிறார்கள் . இதுவிஷயமாய், 
“ ஆர் வந்தால் தேரோடும் ? ஆதிச்சநாடான் வந்தால் தேரோடும் ” என, அவ் வட் 
டகையில் யாவருமறிந்த பழமொழி யிருந்துவருகிறது . -- மேலும் , பிரதிதின 
மும் சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடக்கும் அறுபத்து மூவர் அர்ச்சனைச்செலவு 
ஷ ஆதித்தநாடார்களால் நடந்துவருகிறது . -- விசாக்காலத்தில் ஊாடங்க 
பிராமணபோஜனம் ஆதித்தநாடார்களால் கொடுக்கப்பட்டுவருகிறது . --- ஐப்பசி 
மாதத்தில் சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாணஉத்ஸவம் நடக்கும்போது , முதல் 
நாளில் மாப்பிளை வீட்டுச்செலலாக கல்யாண விருந்தும் , ஊரடங்க பிராமண 


31 


போஜனமும் ஆதித்தநாடார்களால் நடக்கும் ; மறுநாள் பெண் வீட்டுவகையாய் 
கடக்கும் விருந்தும் , ஊரடங்க பிராமணபோஜனமும் , வள்ளியம்மை தினைப் 
புல மண்டபப்படியும் நட்டாத்தி ஜமீன்தா சான திருவழுதிபாடார் செலவில் 
நடக்கும் . - ஆவணி - மாசி மாத திருநாட்களில் திருவாங்கூர் மஹா ராஜாவால் 
நடத்தப்படும் உற்சவத்தின் இரண்டாம் சேவை , மேற்கண்ட ஆதித்த நாடார் 
களால் கடத்தப்படும் . -ஷ தேவஸ்தான விஷயமாகவும் தேர்விஷய மாகவும் 
ஆதித்தநாடார்கள் முற்காலத்தில் மிகுதியான மானிபங்கள் விட்டுக்கொடுத் 
திருப்பதில் , சிலவற்றுக்கு அவர்களே நாளதுவரை ஹக்தார்க ளாகவும் இருந்து 
வருகிறார்கள் ; அப்படியே , ஷ சுப்பிரமணியர்கோவிலின் “ ஆட்டவிசேஷம் , 
மாஸ்தலிசேஷம் , ஆற்று திருமஞ்சணம் " இவைகளுக்காகவும் , திருச்செந்தூரி 
லுள்ள நந்தவனபரிபாலனம் , மடத்து திருவிளக்கு இவைகளுக்காகவும் , நட் 
டாத்தி - திருவழுதிநாடார் குடும்பத்தார் விட்டுக்கொடுத்த மானிபச்சொத்து 
கள்சிலவற்றின் ஹக்தார்வேலை, ஷை திருவழுதிநாடார்குடும்பத்தி லிருந்து 
வருகிறது . - கார்த்திகை தீப உற்சவத்தில் திருச்செந்தூரில் கட்டும் ‘ சொற்கப் 
பனை யும் அதைச்சேர்ந்த செலவும் ஆதித்தநாடார்களால் நடத்தப்பட்டு வருகி 
றது. - வெயிலுகந்த அம்மன் , 8 - ம் திருநாள் மண்டபப்படி செலவு பூராவும் ஆதித் 
தநாடார்களால் நடந்துவருவது மல்லாமல் , தெற்குரதவீதியி லிருக்கும் மண்ட 
பமும் அதைச்சேர்ந்த நந்தவனமும் ஆதித்தநாடார்களின் ஆதினத்திலேயே 
யிருந்து வருகின்றன . ஷை மண்டபச்செலவுக் காகவும் , அதிலிருக்கும் ( கணபதி ) 
பிள்ளையார்பூசைக் காகவும் , முன்னமே ஷ நாடார்கள் போர்ந்த மானிபமும் 
விட்டுக்கொடுத்திருக்கிறார்கள் . -- பிரதிமாதத்தின் கடைசி சுக்கிரவாரத்தில் 
சுப்பிரமணியர்கோவிலில் நடக்கும் நைவேத்திய - அலங்கார - எழுந்திருத்தல் 
செலவு பூராவும் , நாஞ்சினாட்டைச்சேர்ந்த ராஜாக்கள் மங்கலம் , பத்மநாபநாடார் 
குடும்பத்தவரால் பரம்பரையாய் நடந்துவருகிறது . - பிரதிதினமும் ஷை கோ 
விலில்நடக்கும் உதயமார்த்தாண்டபூசைக்குரிய புஷ்பச்செலவு , குட்டம் குமார 
வீரமார்த்தாண்ட நாடார் குடும்பத்தவரால் நடந்துவருகிறது . --ஷ கோவில் 
கோபுரத்தின் மேலவாசலிலிருக்கும் அம்மனுக்கு பிரதி தினமும் நடக்கும் பூசை 
செலவு மூலப்புளி , சிவசுப்பிரமணியநாடார் குடும்பத்தவரால் நடந்துவருகிறது . 
- இப்படியே இன்னும் பல வுண்டு . 


( b ) . ஸ்ரீவைகுண்டம் தாலூகா - பெருங்குளத்தில் , நட்டாத்தி ஜமீன்தா 
ராகிய திருவழுதிநாடார் வம்சத்தவரின் குலதேவதையாகக் கொண்டாடப்படு 
கிற திருவழதி ஈஸ்வரர் கோவிலுக்கு , ஷ திருவழுதிநாடார் குடும்பத்தவரால் 
அநேக மானிபங்கள் விடப்பட்டு , அநேக கைங்கிரியங்கள் அவர்களால் பண் 
டைக்காலமுதல் நடந்துவந்திருக்கின்றன . நாளதும் ஷ . கோவிலில் பங்குனி 
மாதம் நடக்கும் உற்சவ சந்தர்ப்பத்தில் , தெ . திருவழுதிநாடடார்,தாம்பத் தலைவ 


31 


ருக்கு ஷ கோவில் ஸ்தானீகர் பட்டுக்கட்டி , அநேகமரியாதைகள் செய்விப்ப 
துந் தவிர , தை குடும்பத்தவரால் ஒரு மண்டபப்படியும் நடந்துவருகிறது . 
அதுபோக , கார்த்திகை தீப தினத்தில் பெருங்குளத்தில்கட்டும் சொற்கப்பனை 
யும் , அதுசம்பந்தமான செலவுகளும் ஷ திருவழுதிநாடார் குடும்பத்தவராலே 
யே பரம்பரையாய் நடந்துவருகின்றன . 


( c ) . மதுரைக்கு அடுத்த தென்புறமான திருப்பரங்குன்றத்தி லிருக்கும் 
சுப்பிரமணியர் கோவிலின் மஹாமண்டபம் , ஆஸ்தான மண்டபம் முதலிய எல் 
லா மண்டபங்களும் , உத்தர மாறநாடார்களால் சில நூறு வருஷங்களுக்கு முன் 
னமே சுமார் 10 - லக்ஷ ரூபாய் செலவில் மிக அலங்காரமாய் கட்டிவைக்கப்பட் 
டிருப்பது மல்லாமல் , அதின் ரிப்பேர் , தளவரிசை , முன்னலங்காரம் முதலிய 
வைகளெல்லாம் , நாளதுக்கு 30 வருஷங்களுக்கு முன் , சுமார் 1 - ல r ரூபாய் 
செலவில் அவர்களாலேயே செய்துவைக்கப்பட்டன .-- அதுபோக , ஷை கோவி 
லின் பங்குனிஉற்சவத் தேரும் , உத்தேசம் 100 -வருஷங்களுக்குமுன் சுமார் 
1 - லக்ஷ ரூபாய் செலவில் ஷை நாடார்களால் செய்துவைக்கப்பட்டது . --- மேலும் 
ஷகோவிலில் நித்யம் சுப்பிரமணியருக் தநடக்கும் ‘ அர்த்தசாமக்கட்டளை பரம் 
பரையாய் ஷை நாடார்களின் செலவில் நடந்துவருகிறது மல்லாமல் , நித்திய 
அர்ச்சனைக்கு வேண்டிய புஷ்பத்துக்கான நந்தவனங்களும் , பாலுக்கான பசுக்க 
ளும் அவர்கள் செலவிலே பரிபாலித்துக் கொடுக்கப்பட்டு வருகின்றன. - இது 
வன்றி , ஷை கோவிலின் ஆஸ்தான மண்டபத்தி லிருக்கிற திருவாட்சிக்குரிய 
நித்திய தீபார்ச்சனை , மாதாந்தரமும் மற்றும் உற்சவகாலங்களிலும் சுப்பிரமணி 
யர் கோவிலைச்சுற்றிவரும்போது நடக்கும் ‘ தட்டி திருக்கண் தீபார்ச்சனை , 
இவைகளின் செலவுகளும் ஷை நாடார்களால் நடந்துவருகிறது மல்லாமல் , 
ஐப்பசிமாதம் நடக்கும் ‘ கந்தர் சஷ்டி உற்சவத்தில் ஒரு மண்டபப்படியும் நாடார் 
களால் நடத்தப்படுகிறது . ஷ கோவில் விசேஷங்களின்போது திருப்பரங்குன் 
றம்போகும் நாடார்களின் வசதிக்காக அங்கே அநேக மண்டபங்கள் , மடங்கள் 
முதலானவைகளை நாடார்கள் உண்டுபண்ணி பரிபாலித்துவருகின்றனர். 


( d ) . மதுரை மீனாக்ஷி - சுந்தரேஸ்வரர் கோவிலில் , நித்தியம் ஷை ஈஸ்வா 
ருக்கு ( காலை ) சந்தி , இரண்டாம்கால நைவேத்தியம் இவைகள் நடக்கும்போது 
சொக்கலிங்கத்துக்கு அணியும் இண்டை என்னும் கொண்டைமாலை , பரம் 
பரையாய் உத்தர மாறநாடார்களின் செலவில் நடந்துவருகிறது . இதுபோக , 
ஆவணிமாத உற்சவத்தில் , பழய சொக்கநாதர்கோவில் முன்பாக பிட்டுத்திரு 
விழா யாகம் நடத்த சுந்தரேஸ்வரர் செல்லும்போது , ஷ நாடார்களால் ஒரு 
மண்டபப்படியும் நடந்து வருகிறது . 


53 


( e ) . பழனி- ‘தண்டாயுதபாணி என்னும் சுப்பிரமணியர் கோவிலில் , 
எமார் 1,000 வருஷங்களுக்கு முன் , நாடார்களால் தங்கத்தால் செய்துவைக்கப் 
பட்ட குதிரைவாகனம் , இப்போ . சிலவருஷங்களுக்கு முன் ஷ உத்தர மாற 
நாடார்களால் இன்னும் மிகுதியான பொருள் செலவு செய்து புதுப்பித்து 
வைக்கப்பட் டிருக்கிறது . --ஷ கோவிலின் முன்பாக இருக்கும் ஆஸ்தான 
மண்டபமும் நாடார்களால் சுமார் 1 லக்ஷ ரூபாய் செலவுசெய்து கட்டிவைக் 
* கப்பட்டது தான் . - இக்கோவிலின் புரட்டாதி மாதத்து உற்சவத்தில் ஷை 
நாட்டார்களால் ஒரு மண்டபப்படி நடந்துவருகிறது . 

( f ) . தஞ்சாவூர்ஜில்லா- கும்பகோணம் , கும்பேஸ்வரர்கோவிலின் வை 
சாசிமாச உற்சவத்தில் மூன்று மண்டபப்படிகள் நாடார்களால் நடத்தப்படுகின் 
றன . 


( g ) . தென் ஆற்காடுஜில்லா- சிதம்பரம் , நடேசர்கோவிலின் ஒருகாலப் 
பூசை நாடார்கள் செலவில் நடந்து வருகிறது . அதுபோக , ஷ கோவிலில் 
ரூ . 2 , 00 க்கு மேற்பட்ட செலவில் நாடார்கள் ஒரு செடிவிளக்கு செய்து 
வைத்து , அதின் நித்திய தீபச்செலவையும் தாங்களே நடத்திவருகிறார்கள் . 

" இபோக , திருக்குற்றாலக் குறவஞ்சி என்னும் பழய நூலில் , 
பாண்டிய அரசரை , “ அப்பனே , மேலவாசலி வரசே ! ” என்று பாடியிருக்கிற 
படி , இந்நாட்டுக் கோவில்களின் மேலவாசல்வழியாய் தனிவிசேஷமாய்ப் 
போக்குவாவு செய்தல் , நாட்டுக் கரசரான பாண்டிய வம்சத்தவராம் நாடார்க 
ளுக்கே விசேஷித்து உரியதாயிருந்துவந்தது . அந்த தனிவிசேஷப்பிரவேசத்தை 
மேற்கண்ட தெலுங்கராளுகை மும்முரமாய் நடக்கும்போது , நாடார்களைப் 
பகைத்தோர் கட்டாயமாய் நிறுத்தி , அவ் வாசல்களை கற்கள்வைத் தடைத்துப் 
போட்டார்கள் . இது சங்கர், நாடார் குலத்துள் பெரியோர் முதல் சிறியோர்வரை 
யாவருக்கும் தெரிந்தசரித்திரமா யிருப்பதுந் தவிர , இதாகுலத்தவரிற் பலரும் 
அதற்குச் சாட்சி கொடுக்கிறார்கள் . ஸ்ரீவைகுண்டம் , கள்ளப்பியான் ( பெரு 
மாள் ) கோவிலின் மேலவாசலுக்கு வழங்கிய சிங்க நாடான் வாசல் என் 
னும் பேர் , நாளதுவரை சமயா சமயங்களில் அவ்விடத்தில் பலர்வாயால் துலங் 
கியும் வருகிறது . நாடார் ஜாதிக்காரரைக் குறித்து கணியார் பரம்பரையாய்ப் 
படித்துவரும் ணங்கான் மாலையில் , மேலவாசல் விசேடத்தோன் ” என் 
றொரு வாழ்த்தல்வக்கணையு மிருக்கிறது . 


( 15 ) . நாடார்குலத்து குரிய நடையுடைபாகனைகள் , ஆபரணங்கள் ,, 
வழக்கவழக்கங்கள் முதலியவைகளினாலும் அவர்கள் அரசகுலந்தவரெனத் துலங் 
கும்சங்கதிகள் ஏராளமா யிருக்கின்றன. அவைகளை யிங் சொத்து விவரிக்க 

5 


34 


இடம்போ தா தென் றெண்ணி , ஒரு தனிப்புஸ்தகமாகத் தயாரித்துவருகிறேன் , 
கல்யாணப் பட்டணப்பிரவேசக் காலத்தில் , யுத்தாயுதமாகிய பட்டயத்தை அல் 
லது கத்தியை மாப்பிளை தன் வலதுகையில் பிடித்திருப்பது அல்லது இடுப்பி 
லணிந்திருப்பதும் , கண்ணியநாடார்களின் பிரேதத்தை எடுக்கும்போது வெகு 
விமரிசையாய் பெலமான மூன்று புஷ்பத்தேர்கள் கட்டி , அவற்றுள் நடுவில் 
போகும் தேரை , பூர்வ ராஜாக்கள் சமர்க்களத்தில் உபயோகித்த தேர்களுக்குச் 
சமமாகவே செய்து , அதில் ஷை பிரேதத்தை வைத்து , அந்தத்தேரில் வாலிபர் 
ஏறி ஷ பிரேதத்துக்கு வெண்சாமரைவீசிக்கொண்டுபோவதும் , பிரேதம் 
எடுத்துப்போகும் சமயத்திலும் , பின்னால் உத்தரகிரியைகள் நடத்தும்போதும் , 
மற்றும் பலஜாதிகளின் நடபடிக்கைக்கு வித்தியாசமாய் , இரட்டைச்சங்கு 
ஊதுவதும் , பள்ளர் பறையராதி அடிமைப்பெண்கள் திரளாய் வந்து 
மாரடித்துச்செல்லுவதும் , ஆகியவைகளை ஷ வழக்கபுழக்கங்கள் விஷயமான 
இரண்டொரு உதாரணங்களாக சொல்லலாம் . நாடார்குல மாப்பிளைகள் விவாக 
காலத்தில் பட்டயம் தரிக்கும் நடபடிக்கையை , அக் குலத்துக்குரிய ஒர் விசேஷ 
மாக , திவான்பஹதுர் வி . நாகமய்யாவர்கள் ‘ திருவாங்கூர் ஸ்டேட்மானுயலில் 
சொல்லியிருக்கிறார்கள் . மேலும் , நாடார்குலத்தவரின் மதகொள்கைகளும் 
வழக்கபுழக்கங்களு மெல்லாம் , அநேகமாய் இந்துக்களின் சதுர்வேதங்களிலும் , 
அதற்கடுக்க வுண்டான ‘சிரௌத என்னும் கல்பசூத்திரங்கள், ஸ்மார்த்தசூத்தி 
ரங்கள் ஆகிய கிருஹ்டி - சமயாசாரிக சூத்திரங்கள் முதலான முது நூல்களில் 
துலங்குகிற பூர்வநாகரீக வழக்கபுழக்கங்களுக்கு ஒற்றுமையுள்ளன வாகவே 
யிருக்கின்றன. அப்படியே , நாள திவரை சில பிராமணப்பிரிவாரின் வழக்க 
புழக்கங்களு மிருக்கின்றன . உதாரணமாக , நாடார் குலத்தாருள் ளிருந்து வரு 
கிற வழக்கப்படி , பெண்கள் ருதுவான பின்னாவது முன்னாவது நேர்ந்தபடி 
விவாகமாகுதலும் ( மாதவ - தர்மசாஸ்திரம் , jx . 38-94 ) , செத்தவர்களை தகனிப் 
பது மாத்திர மல்ல , மண்ணில் அடம்செய்வதும் ஆகிய நடபடிக்கைகள் 
சாதாரணமாய் இருந்துவந்ததாக ஷை வேதங்கள் - சூத்திரங்கள் முதலான நூல் 
கள் மூலமாய்த் துலங்குகிறது . ( ஆஸ்வலாயன- கிருஹ்ய சூத் ., 4 - ம் புத்.; 
ருக் - சங்கிதை, X. 18. 11 ; Monier - Williams Indian Visdom , pp . 205 
210. ) கர்நாடகதேசத்து ஹ வீக் பிராமணரும் , மலையாள தேசத்து நம்பூரிபிராம 

சரும் ருதுவானபின் பெண்களை விவாகஞ்செய்துகொடுக்கிறவ களாகவே நா 
ளதுவரை யிருக்கிறார்கள் . வடஇந்தியாபிராமணரில் மிச்சமானபேரும் , க்ஷத் 
திரியரும் சாதாரணமாய் மீனும்மா ம்சமும் புசிக்கிறார்கள் . அப்படியே , மைசூ 
ரைச்சேர்ந்த ( Kunghal ) குங்கல் பிராமணரும் , மலையாளநாட்டிலும் ஒட்டிய 
தேசத்திலு முள்ள சில பிராமணவகுப்பாரும் மாம்சம் - மச்சம் வரைவின்றி சாப் 
பிடுவதாகச் சொல்லப்படுகிறது . கோவில்களில் மாம்சபலியிடுவது , கௌட 


ண 


35 


கடை 


தேசங்களில் சாதாரணமாய் பிராமணராலே பெறுங் காரிய மாகவு 
மிருக்கிறது . ஷ ஹவீக்பிராமண ஸ்திரீகள் பிராமணரல்லாத இதரஜாதிப் 
பெண்களுக்கு ஒற்றுமையாகவே வஸ்திரம் தரிப்பார்கள் . அப்படியே ஒட்டிய 
தேசத்து ( Santos ) சான்றேர் என்னும் பிராமணவகுப்பாரின் ஸ்திரீகளுடை 
உடுப்பும் மற்றும் பிராமணஸ்திரீகளின் உடுப்புக்கு வித்தியாசமா யிருக்கிறது . 


கிய 


( 17 ) . க்ஷத்திரியர் தரிக்கும் பூர்வ அடையாளங்களி லொன் 
‘ பூனூல் என்னும் யக்ஞோபவீதமும் நாடார்குலத்தவருள் பரம்பரையாய் 
அனுசரிக்கப்பட்டே வந்திருக்கிறது . எப்போதும் பூணூல் தரித்திருப்பவர்களும் 
நாடார்குலத்துள் அங்கங்கே மிச்சமா யிருந்துவருவதுந் தவிர, அவர்களுள் 
ஏழைகளும் கைவேலை செய்கிறவர்களு மானவர்கள் எப்போதும் பூணூல் தரித் 
திராவிட்டாலும் , விவாகம் , உத்தரகிரியை முதலான சந்தர்ப்பங்களிலும் மதசம் 
பந்தமான அனுஷ்டானங்கள் நடக்கும் போதும் கட்டாயம் அதைத்தரிப்ப 
துண்டு . இதுபோக , அங்கங்கே நாடார்களின் பரம்பரை இந்தும் தயியற்கை 
யான குடியிருப்புகளுக் கூடே கிறிஸ்தவமிஷன்கள் வந்து ஸ்தாபகமாகி , 
பழய இந்துமத அனுஷ்டானங்களி லனேகம் புத்தியீனமா யேற்படுத்தப்பட்ட 
வைக ளென்று போதிக்கவும் பகிடி பண்ணவும் ஆரம்பித்துவிட்டதால் , இந்தப் 
பூணூலணிதல் முதலான பழயவழக்கங்கள் புதுநாகரீகங்களை மதிக்கிற பல நா 
டார பாலியர்களால் அவமதித்து அயாவிடப்பட்டு வருகின்றன . ஆகிலும் , 
ராஜபுதனத்து ( Ajmire, Merwala) . அஜ்மீர் - மேர்வாரமாகாணங்களின் 1881 ம் 
வருஷத்து சென்சஸ்ரிப்போர்ட்டில் , ( Pandit Biiagram ) பண்டிதர் பாக்ராம் 
என்னும் சென்சஸ் ஆபீசர் அனுபவத்திலறிந் தெழுதிவைத்திருப்பதும் , 
இதன் கீழே எடுத்தெழுதப்பட் டிருப்பது வடஇந்தியா கத்திரிய 
ரான ராஜபுத்திரரின் நாள தியற்கைக்கு , தென் இந்தியக்ஷத்திரிய ரான இந்த 
நாடார்குலத்தவரின் நாள தியற்கையும் வழக்கபுழக்கங்களும் அநேகவிஷயங் 
களில் மேலானஸ்திதியி லிருக்கின்றன வென்றே யறியவேண்டும் . அதாவது : 

" As all tlie Brahmans are not Priests , so all Rajputs are not 
warriors , they too have their industrial classes , and there are 
villages in these districts and in the neighbouring States, in 
which they are only known as peaceful agriculturists .-- To such 
an extent have the Rajputs forsaken the religious principles of 
their forefatliers , that the majority of them do not even wear 
the sacred thread , or perform the daily ablutions and attendant 
ceremonies, they are therefore considered by the Brahmans little 
better than Sudras . " " காளதில் பிராமணரெல்லாரும் தங்கள் ஜாதிக் 
கேற்பட்ட குருத்துவவேலைகளைச் செய்யா திருப்பது போல , ராஜபுத்திரரும் 
தங்கள்ஜாதி யியற்கைப்படி யுத்தவீரரா யிருக்கவில்லை . ராஜபுத்திரருக்குள் கைத் 
தொழில்வேலை செய்வோர் அநேகரா யிருப்பது மாத்திரமல்ல , இந்தஜில்லாக் 


மான 


36 


களிலும் இவைகளுக் கடுத்துள்ள ரானுடச்செராச்சியங்களிலும் அவர்கள் சாதா 
ரண பயிரிடும்வேலைக்காரராயிருக்கிற கிராமங்களு மிருக்கின்றன.- இதுபோக , 
இந்த ராஜபுத்திரர் , இதனடியில் விவரம் சொல்வதற்கும் அதிகக்கேவலமாய் , 
தங்கள் முற்பிதாக்க ளனுசரித்துவந்த மதானுஷ்டானங்களை மறந்து போய்விட் 
டார்கள் ; அதாவது ராஜபுத்திரஜாதியாரில் வெகுஜாஸ்தியானபேர் பூணூல்கூட 
தரிக்கிறதில்லை ; நித்திய பூஜை அனுஷ்டானங்களையும் அதுசம்பந்தமான மற் 
றும் கிரியைகளையும் செய்கிற தில்லை . இதினாலே பிராமணர் , ராஜபுத்திரஜாதி 
யாரை சூத்திரஜாதியாரைப்போலவே எண்ணிவருகிறார்கள் " எ 

> என்பதே . 


( 18 ) . மேலே சொல்லியபடி , நாடார்கள் , தென்நாட்டில் எந்த ராஜாங்க 
விபத்தினாலும் அடிமைகளாகாமல் பூபதிகளா யிருந்துவருவது மாத்திர மல்ல , 
தங்களுக்கு ஏவல்வேலைகள் செய்யும் நிமித்தியம் ஞாபகத்துக்கெட்டாக்காலமுதல் 
பள்ளர் , பறையர் முதலான உழவடைச்சாதியாரை கிரயங்கொடுத்து வாங்கி , 
கொண்டல்மாற்றல் செய்து , அடிமைகளாகவைத்து உபயோகப்படுத்துகிறவர்க 
ளாகவும் இருந்துவந்தார்கள் . ஐரோட்பியரின் செல்வாக்குசெல்லும் தேசங்க 
ளெங்கும் மனுப்பிராணிகளை மிருகங்களைப்போற் கொண்டல்மாற்றல் செய்து 
கொடுமையாய் வேலைவாங்கும் செய்கையை கட்டாயமாய் நிறுத்திக்கொண்டு 
வரும் நடபடிக்கை , இந்தியாவில் 1543 - ம் வருஷத்து V-வது இந்திய ஆக்டினால் 
ஆரம்பமாகி , அது தென் இந்தியாவில் பூரணமாய் அமுலுக்குவரும் காலம்வரை 
நாடார்குலத்தவர் பள்ளர் பறையர் முதலான ஜாதியாரை அடிமைகளாகவைத்து 
வேலைவாங்கும் பரம்பரை வழக்கத்தை வைத்தேயிருந்தார்கள் . அதற்குப்பின் 
தான் அந்த வழக்கம் சன்னம்சன்னமாய் நிற்பாட்டப்பட்டிருக்கிறது . நாடார் 
கள் பள்ளர் - பறையரை அடிமைகளாகவாங்கி கொண்டல்மாற்றல் செய்த நூற் 
றுக்கணக்கான வருஷங்களின் ஒலைப்பத்திரங்களை இன்றைக்கும் தக்ஷிண மாற 
நாடார்களின் வீடுகளில் வண்டிக்கணக்காகப் புரக்கியெடுக்கலாம் . அடிமை 
வாங்கும் ஏற்பாடு மேற்கண்ட சட்டத்தினால் எடுபட்டுப்போனாலும் , தற்போதும் 
பள்ளர் முதலிய ஜாதியோர் , நாடார் குலத்தவரை , ‘ நாயன் ( நாயினா ) , எஜ 
மான்கள் , மகாராசா முதலான உயர்வக்கணைகளுடன் அழைக்கும் வழக்க 
மும் , நாடார்களில் சற்று அந்தஸ்துடையவர்களைச் சந்திக்கும்போது நின்றும் 
சாஷ்டாங்கம் செய்தும் நமஸ்கரிப்பதும் , நாடார்களைக் கண்டவுடனே தங்கள் 
மேல்வேஷ்டியை இறக்கிவிடுவதும் , தங்கள் கலியாணக்காலங்களிலுமுதலாய் 
நாடார்களிருக்கும் தெருக்கள்வழியாய்ப் பவனிபோகாமல் ஒதுங்கிப்போவதும் , 
நாடார்களுடைய தண்ணீர்க்கிணறுகளின் சமீபத்தில்கூட வராமல் விலகிப் 
போவதும் , இன்னும் பல மரியாதைநடபடிக்கைள் செய்வதும் இருந்தே வரு 
கின்றன . இது சங்கதிகளை மதராஸ் -பிஷப்பா யிருந்த ( Bp . Gell ) ஜெல் 
என்னும் அதிகண்ணியம் பொருந்திய துரையும் , திருநெல்வலிஜில்லாவில் 
மிஷனரியும் பிஷப்புமா யிருந்து , அவ்விடம் ஜனங்களோடு மிகவும் புழங்கிய 


37 


( Bp . Sargent )பிஷப் சார்ஜென்று துரையும் ஒப்பியெழுதி , அது 186S - uv 
பிரசுரமான ஒரு புஸ்தகத்தில் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது . அதாவது : 

" They ( i . e . T !! e Chantrars ) buly Pariahs and Pallas , tg work 
in their houses as slaves, so as to retain their usual proud cus 
toms . ” - " They ( i . e . The Pallas ) are not usually allowed , during 
their marriage fcast days , to ride on horseback through the 
streets of Nadakkals or Chantrars who are generally land 
holders and of an influential caste of this place . ” - “ T ).& people 
( Cilantrar ) would not allow our llorse - keepers- or ot ! cr servants, 
being Pariahs , to draw water at the village well . - Parahsard Pallas 
in passing through a Chantrar village would not be allowed to 
do so with shoes on their feet . ” 


( 19 ) . நாளதிலும் நாடார்ஜாதியார் நிலச்சுவான்களா யிருந்து , அநேக 
கிராமங்களையும் , பெரும்பகுதியான நஞ்சைபுஞ்சை நிலங்களையும் தங்கள் ஆதீ 
னத்தில் வைத்திருந்து பள்ளர் - பறையர் முதலானவர்களைக் கொண்டும் , தாங்கள் 
நேரிலும் , விவசாயவேலைகளை மதிப்புடன் நடத்திவருவதை தங்கள் தொழிலாக 
தென் திருநெல்வேலி- மேல் திருநெல்வேலி - நாஞ்சில் என்னும் நாடுகளிலும் , 
நிலஆதீனத்தோடே வியாபாரத்தை பெருமிதமாய் நடத்துவதாக , வடதிருநெல் 
வேலி நாட்டிலும் , ராமநாதபுரம் - மதுரை ஜில்லாக்களிலும் இருந்துவருகிறார் 
கள் . ஜமீன் தார அந்தஸ்துள்ள பெரும் நிலச்சுவான்களாகவும் அவர்களில் இன் 
னும் அநேக பரம்பரைக்குடும்பத்தவர் இருந்துவருகின்றனர் . பல இதரஜாதி 
களுக் கொப்பந்தமாய் கைத்தொழில்கள். கூலிவேலைகள் செய்வோ ரெல்லாம் 
அவர்களுள் ஏழைகளே யாவர். நாடார்ஜாதியாரின் தற்காலத் தொழில்விஷய 
மாய் பிஷப் கால்டுவல் துரை, 1857- ம்வருஷத்தில் இங்கிலாந்தில் செய்த ஒரு 
உபநியாஸத்தில் , “ A considerable proportion of the Clantyars are 
owners of the land they caltivate , many are engaged in trade , 
and some of both these classes are wealthy as wealth is estimated 
amongst peasantry; whilst one family , being Zamindars , is en 
titled to be classed with the gentry of the province . “ சான்றோ 
ரில் பெரும்பாகத்தார் தாங்கள் பயிர்வேலைாடத்துகிற நிலங்களின் சுவான்தார்க 
ளா யிருக்கிறார்கள் ; அநேகர் வியாபாரத்தில் பிரவிர்த்தியுள்ளவர்கள் . சமுசாரிக 
ளுக்குள் ஐஸ்வரியம் மதிக்கப்படுகிற ரீதியில் , அவ் விருவகுப்பாரிலும் சிலர் ஐஸ் 
வரியவான்ககளாகவும் இருக்கிறார்கள் . ஆனால் அவர்களுள் ஒருவகுப்பார் ( பூமி 
யாதீனக்கார ரான ) ஜமீன்தார்களா யிருப்பதால் , அவர்கள் தென் இந்தியா மாகா 
ணத்தின் பிரபுக்கள்வரிசையில் சோத்தக்கவர்களா யிருக்கிறார்கள் ” என்றும் , 
1869- ம் வருஷத்தில் மதராஸில் செய்த உபரியாஸத்தில் , “ Many of them 


83 


( i. e . Chantrars ), perhaps the greater number , are cultivators of 
theland, like other ryots ; sometimes renters , sometimes proprietors 
of the lanl they cultivate . Some are tradere , and some are day 
labourers .” “ சான்றோரில் அநேகர் , அதாவது , அவர்கள் 

தொகையில் அதிக 
ஜாஸ்தியானபேர் , மற்றும் சாதாரண சமுசாரிகளைப் போல , நிலத்தில்பயிர் 
செய்கிறவர்களா யிருக்கிறார்கள் . இப்படி , தாங்கள் பயிரிடும் நிலங்களுக்கு அவர் 
கள் சிலவேளைகளில் குத்தகைதார்களாகவும் , சிலவேளைகளில் சவான் தார்களா 
வும் இருக்கிறார்கள் . இன்னும்சிலர் வியாபாரிகளாகவும் , சிலர் நாள் 

வேலைக்கார 
பாகவும் இருக்கிறார்கள் ” என்றும் சொல்லியிருக்கிறார் . 1909 - ல் வெளியான 
தென் இந்திய எத்னாகிரபிபுஸ்தகத்தில் ( VI . 371 ) , " In many villages they 
( i . e . the Nadars ) own much of the land , and monopolise the 
bulk of the trade and wealth . “ அநேக கிராமங்களில் ஜாஸ்தியான நிலச் 
சொத்துக்கள் நாடார்களின் ஆதீனத்திலேயே யிருந்துவருகின்றன .-- 

மேலும் , 
இத் தேசத்தின் வியாபாரத்துக்கும் திரவியத்துக்கும் அவர்களே சுதந்தரக்காரர் 
போ லிருக்கிறார்கள் ” என்றும் , 1917 - ல் வெளிவந்திருக்கிற திருநெல்வேலி 
டிஸ்டிரிக்டுகெஜட்டீரி ல் , “ In some villages Cliandrans have long been 
well -to - do landowners ; in the centres of trade rich Chandran 
merchants are numerous . ” “ சில கிராமங்களில் சான்றோர் பழயகாலக் 
தொட்டு பூமியாதீனக்காரரா யிருந்துவருகிறார்கள் ; வியாபாரத்துக்குப்பொறுப் 
பான இடங்களில் தனவந்தரான சான்றாாவியாபாரிகள் ஏராளமா யிருக்கிறார் 
கள் ” என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . 


( 20 ) . மதவிஷயத்தில் , நாடார்கள் , வேதங்கள் எழுதப்பட்ட காலத்தி 
லுள்ள தங்கள் தமிழாச முன்னோரின் அப்பட்டமானசிவமதத்தை பெரும் 
பான்மையாகவும் , சிற்சில இடங்களில் விஷ்ணுமதத்தையும் அனுசரிக்கிறவர்க 
ளாகவு மிருக்கிறார்களே யல்லாமல் , அவர்கள் மதம் சாதாரண இந்துமதத் 
துக்கு ஒருபோதும் விகற்பமான தல்ல , சைவம் என்று பேர்சொல்லி மாம்ச 
மருந்தாதிருப்பது , மதுசம்பந்தித்த பொருள்களை அர்ச்சனைக்கு விலக்குவது 
முதலான வேதவிதிகளுக்குவிகற்பமான நடபடிக்கைக ளெல்லாம் , பூர்வ இந்து 
மதத்துக்கு வேற்றுமையாய் புத்த - ஜின மதம் இந்தியாவில் பெலத்து விருத்தி 
யான காலமுதல் ஏற்பட்ட கலப்பு நடபடிக்கைகளே யன்றி வேறல்ல . அந்தப் 
படி , நாடார்களுடைய மதம் சாதாரண மற்றும் இந்துக்களின் மதத்துக்குச் 
சரியான சிவமதம் அல்லது இந்துமதமே யல்லாமல் அதற்கு கிஞ்சித்தும் 
விகற்பமுள்ள தல்ல என்றும் , பேய்கள் என்னப்படுவதுகளுக்குச் சிலசமயங்க 
ளில் அர்ச்சனைசெய்வது , சாதாரணமாய் இதரஉயர்ஜாதிகளுக்கு முரிய இந்து 
மதத்தின் ஓர் பாகமே யல்லாமல் வேறல்ல என்றும் ,நாடார்கள் இந்துமதத்துக்கு 


39 


விகற்மான பேய்மதத்தையனுசரிக்கிறவர்க ளென்று தாம் முன்னொருகாலத் 
தில் தப்பிதமா யெழுதி உலகமொத்தமும் நாடார் குலத்தவரை அந்தவிஷய 
மாய் அவமதித் தெழுதும்படி செய்துவிட்டதும் மனவருத்தமானகாரியமா 
யிருக்கிற தென்றும் , பிஷப் கால்டுவல் துரை , தாம் 1869 - ல் மதராசில் செய்த 
மேற்கண்ட உபரியாசத்திலும் , 1880 - ம் வருவத்தில் ஒரு மாதாந்தரப்பத்தி 
ரிகைக் கெழுதிய தம்முடைய ஒரு ஆர்ட்டிக்கிலிலும் விவரமாய்ச் சொல்லி 
யிருக்கிறார் . பிஷப் கால்வெல் துரையின் அந்த எழுத்துக ளாவன : -- 

1 ? 69.-- " That they ( i . e. the Chantrars) are not Hindus is 
quite a mistake. If the term Hindu denotes nationality , the 
Chantrars are Hindus , because they have been resident in India 
from a period beyond which the memory of man ranneth not . 
If the term denotes religion , then also the Cl antrats are Hindus , 
because , though they are addicted to the worship of devils , yet 
they also worship the great Hindu divinities and wear the sec 
tarial marks, pretty much like the rest of the people, and because 
their devil worship is not opposed to the worship of Siva , but has 
been incorporated with it , and as a matter of fact is practised by 
the people of many of the higher castes in Tinnevelly, about 
whose Hinduism no doubt can be entertained . But surely it 
would not be asserted by any one that none but the Bral.mans 
are Hindus. The Chantrars are not isolated from the rest of the 
community , but are simply ore caste out of many , -Hindus in 
their nationality and Hindus in their religion , like the rest of 
the Tamil castes above and below them in the social scale . ” 

1880.- " I may here notice a misconception with regard to 
the Chlantrars , which appears widely to prevail , viz . , that they 
are not Hind is . - -This expression l.ad better be avoided for the 
future , as the use of it is erroneous and misleading , the Ci antrars 
being not only Hindus by domicile, but also, in the original 
heathen condition , Hindus by the profession of the ordinary 
Hindu religion , and Hindus in virtue of their being members of 
a recognised Hindu caste. - - This notion that the Cliantrars are 
not Hindus is a notion unknown to the Hindus themselves. It 
appears to be altogether a European misapprehension . ” 
வடஇந்தியாவில் பிராமணரும் மற்றும் உயர்ஜாதி இந்துக்களும் தென் இந்தியா 
வின் பலஜாதியாருக் கொப்பந்தமாக சாதாரணமாய் கோவில்களில் மாம்சபலி 
செய்துவருவதைப் பற்றி ( R. Rickards Esq . ) ரிக்கார்ட்ஸ் என்னும் துரை 
1832-ல் லண்டனில் அச்சிட்ட ‘ India இந்தியா ( Vol . 1. p . 52 ) என்னும் 
புஸ்தகத்தில் எழுதியிருப்ப தாவது : -- 


40 


" I have now myself seen Brahinins of the highest caste cut 
off the head of goats as a sacrifice to dur ja ; and I know from the 
testimony of Bra : nias , as well as from other sources , that not 
only hecatom ) ; of animals are often oifered in this manner, as a 
most maritorious act ( a rajah about twenty - five years back , 
offered sixty thousand in one fortnight ); bat any person , Brah 
mins not excepted, eats readily of tile flesh of whatever has been 
offered up to one of their divinities . " 


( 21 ) . “ கற்புடையசாதி யென்று கணக்கி லெழுதுமென்றார் " என்று , 
மனுஷர் இறந்தபின்பு யமலோகத்தில் ஒவ்வொருவரையும் பற்றி அபிப்பிரா 
யம் எழுதப்படுவதில் , நாடார்குலத்தவரின் விசேஷகுணமாக கற்புநெறி இருந் 
துவருவதாய் யமதர்மராஜாவாலும் தீர்ந்திருப்ப தாக ‘சித்திரபுத்திரநயினார் 
கதை என்னும் பழய தமிழ்ப்பாடலில் சொல்லப்பட் டிருக்கிறபடிக்கு , நாடார் 
குலத்தவரின் ஆடவருங்கூட , தென் இந்தியாவில் உயர்ந்தஜாதிக ளென்னப்படு 
கிற மற்றசேகருக்கு மேலாக கற்புகிலைச்சுத்தாங்கத்தைப் பரிபாலித்து நடக்கிற 
வர்களா யிருக்கிறார்கள் . அவர்களுடைய ஸ்திரீகளின் கற்போ அக்கினிக்குச் 
சமமானது . இந்து மத இயற்கையில் அவர்கள்ஜாதியின் விதவைகள் ஒருபோதும் 
மறுவிவாகம் செய்துகொள்ளுகிற தில்லை . ( Divorce ) தீர்த்தறுத்துக்கட்டும் 
வழக்கமும் அவர்களுக்குள் இல்லவே யில்லை . கள் , சாராயம் முதலிய எவ்வித 
மத்யபானமும் அருந்துகிற தில்லை . இன்னும் நற்குல இந்துக்களுக் கமைந்த 
தான மற்றும் சதாச்சாரங்களிலும், விசேஷ நற்குண நற்செய்கைகளிலும் , 
நாடார்குலத்தவரைவிட மேம்பட்டோர் தென் இந்தியாவில் இல்லவேயில் 2.0 
யென்று நிச்சயமாய்ச் சொல்லலாம் . அந்தப்படி , நாடார் குலத்தவருள் கைமை 
விவாகம் செய்யும் வழக்கம் முன் ஒரு காலமும் கிடைக்கவேகிடையா தென்பதாக 
பிஷப் கால்வெல் துரை, ( A. F. Cox Esq. , M. G. S. ) காக்ஸ் துரை , ( Sir 
H , A. Stuart , I. C. S. ) ஸர் ஸ்வோர்ட்பிரபு , கனம் வி.பி. சுப்பிரமணியமுத 
லியாரவர்கள் , திருநெல்வேலி டிஸ்டிரிக்டுமானுயலில் ( A. J. Stuart Esq ., 
M. G. S. ) ஸ்வேர்ட்துரை முதலிய கனவான்களும் , திருவாங்கூர் ஸ்டேட் 
மானுயலில் கனம் திவான்பஹதுர் வி. நாகமய்யாவர்களும் சாட்சிபகர்க் 
திருக்கிறார்கள் . (Rev. R. R. Meadows ) மெடோஸ் என்னும் மிஷனரி 
துரை 185 ; -ல் , “ The Chantrar caste , among whom as heathen , the 
marriage of widows is not allowed . ” “ சான்றோர்ஜாதியார் , தங்கள் 
பழய ( இந்து ) மத இயற்கைப்படி , விதவைவிவாகம் செய்ய உடன்படுகிறதே 
யில்லை ” என்று எழுதியிருக்கிறார் . அப்படியே , திருவாங்கூர் ராச்சியத்தின் 
தமிழ்ப்பகுதியான நாஞ்சினாட்டிலிருந்த ( Rev. S. Mateer , F. L. S.)மத்தீர் 
பாதிரியார் 1871 - ல் They ( The Nadars ) are usually faithful in the 


41 


observance of the marriere bond , and are somewhat more chaste 
and truthful , more grateful and less prejudiced , than many other 
classes of the Hir.dus. They appear to have been providentially 
prepared to lend a willing ear to the truths of the gospel. 
" சாடார்கள் வழக்கமாய் விவாகஉடன்பாட்டுப்பிரமாணக்களில் உண்மையுள்ள 
வர்களா யிருக்கிறார்கள் . மற்றும் அநேக இந்துஜாதிகளை விட கற்புநிலைச்சுத் 
தாங்கத்திலும் உண்மையிலும் மேம்பட்டவர்களும் , அதிக நன்றியறித லுள்ள 
வர்களும் , தப்பெண்ணம்கொள்ளும் துர்க்குணத்தில் குறைந்தவர்களு மானவர் 
கள் , அவர்கள் சுவிசேஷத்தின்உண்மைகளுக்கு மனங்கொண்டுசெவிகொடுக்க 
தெய்வேத்தனமாய் ஆயித்தப்பட்டிருப்பதாகத் தெரிகிறது " என் றெழுதி 
யிருக்கிறார் . 


( 22 ) . நாடார் குலத்தவர் இவ்விடம் பிராமணர்களுக்கும் மேலாக கள்ளை 
யும் மற்றும் லாகிரிப்பானங்களையும் அருந்தாமல் விலக்குகிறவர்கள் என்பதாக 
1850 - லும் , 1857 - லும் பிஷப் கால்டுவல் துரையும் , 1854 - ல் ( Rev. J. Mul . 
lens ) மல்லன்ஸ் என்னும் மிஷனரிதுரையும், 1856 - ல் ( Rev. J. Thomas ) 
தாமஸ் என்னும் மிஷனரிதுரையும் , 1583 - ல் ( Rev. F. J. Leeper ) லீப்பர் 
என்னும் மிஷனரி துரையும் , 1907 - ல் கனம் வி . பி . சுப்பிரமணிய முதலியா 
ரவர்களும் எழுதியிருக்கிறார்கள் . ( Rev. E. II . Eaierlein ) பையர்லேன் என் 
னும் பாதிரியாரோ, தென் இந்தியாவில் , நாடார்ஜாதியார் மாத்திரந்தான் 

குடி 
வெறிப்பாவத்தை அதிவிசேஷ இயற்கையாய் அகற்றினவர்க ளென்றும் , இங் 
கிலிஷ்கவர்ண்மென்றாரின் அப்காரிடிப்பார்ட்மென்றாலும் , ஐரோப்பியக்கிறி 
ஸ்தவர்கள் பலரின் அநாசாரங்களாலும் குடிவெறி மி.கந்துவிட்ட இக்காலத்தி 
லுங்கூட , அதை அதிகமாய்ப் பின்பற்றாமல் விலக்கியிருப்பவர்கள் இந்த ஒரே 
ஜாதியாரே என்றும் , தமிழ்நாட்டின் விவரமா மெழுதிய தம்முடைய புஸ்தகத் 
தில் சொல்லியிருக்கிறார் . மேற்கண்டது முதலான நாடார்ஜாதியின் உயர்குல 
ஆசாரங்களைக் குறித்து , பிலகப் கால்டுவல்துரை 1857 - ல் செய்த ( Lectures ) 
உபநியாஸங்களில் சொல்லியிருப்ப தாவது : 

" In some respects the position the Chantrars in the 
scale of castes is peculiar. Their abstinence from spirituous 
liq lors and from beef, and the circumstance tl at their widows 
are not allowed to marry again , connect them with the Sudra 
gro.ip of castes . ” “ சில வியடங்களில் , ஜாதிகளின் உயர்வு தாழ்வு சம்பந்த 
மான அந்தஸ்தியற்சையில் சான்றோரின் நிலைமை தனிவிசேஷம் பொருந்தியதா 
யிருக்கிறது . அவர்கள் மத்யபானங்களையும் , மாட்டு மாம்சத்தையும் அருந்தாமல் 
விலக்குவதும் , தங்கள்ஜாதி வி தனவகளை மறு விவாகம் செய்ய இடங்கொடா 
திருப்பது மாகிய அவர்கள் நடபடிக்கைகள் , அவர்களை உயர்வகுப்பு சூத்திரக் 
கூட்டத்தாரோடே சேர்ந்தவர்களாகக் சாட்டுகின்றன என்பதே, ஆனால் , 


42 


தங்களைசூத்திரவகுப்போடே சேர்ப்பதை சான்றோர் ஒருபோதும் ஒப்புவதில்லை , 
185 ! -ம் வருஷத்து அதே உபநியாஸத்தின் இன்மனாரு இடத்தில் ஷை 
பிஷப் சொலலுகிறபடி , " as a caste ,they {i - e.t :neCranitrars ) are strictly 
temperate , in which respect they - claim to be ranked with the 
higher castes . ” ஜாதிமொத்தமாய்ப் பார்த்தால், சான்றோர் மத்யபானத்தை 
கண்டிப்பாய் விலக்குகிறவர்களா யிருப்பது மாத்திர மல்ல , இந்த விஷயமாய் 
தாங்கள் உயர்ஜாதிகளோடு சேர்ந்தவர்க ளென வழக்கிடுகிறவர்களாகவு மிருச் 
கிறார்கள் . ”) 

நாடார் ஜாதியாரின் உயர்குல ஒழுக்கங்களைக் குறித்து , மதராஸ்கவர்ண் 
மென்று வலி வில்வெற்றரினரி டிப்டிசூட்பரின் றென்டென்றா யிருந்தவர்களும் , 
மிகவும் மதிப்புப்பெற்ற தமிழ் வித்வானும் , சைவமு.தலியார்கள்வகுப்பில் பாம் 
பரரையாய் மிகுந்த அந்தஸ்துப்பெற்ற குபேத்தி லுதித்தவர்களு மான மேற் 
கண்ட கனம் வி . பி . சுப்பிரமணிய முதலியாரவர்கள் 1977 - ல் எழுதியிருப்ப 
தாவது : 

தென்சில்லாக்களி லுள்ள மறவர் - இடையர் முதலிய சாதிகளின் ஒழுக் 
சத்துக்கு அச் சில்லாக்களி லு எ சான்று ரொழுக்கம் குறைவுபட்டதாகத் 
தோன்றவில்லை . உயர்ந்தசாதிகளுக் குரிய ஒழுக்ககட்கள் மாமிசப்புசியாமை 
யும் விதவைகள்கலியாணஞ்செய்யாமையும் முக்கியமானவை . அவ் விரு வழக் 
கங்களும் நல்லவையோ தீயவையோ வென்பதைப்பற்றி நான் இங்கே பேச 
கவில்லை ; அவைகளை ஆராய்வதற்கு இது இட - மு மன்று . இவ் வழக்கங்கள் 
தற்காலம்வரை இந்தியாவில் சாதியாசாரங்களும் மேற்பட்டவைகளாகக் கருதப் 
படுகின்றன வென்பது , நான் விவகரிக்கப்புகுந்த விஷயத்துக்கு அவசிமா 
மாதலால், நான் அவ் வழக்கங்களை இங் கெடுத்துக்கூறினேன் . கள்ளுண் 
ளுமை , விதவா விவாகஞ் செய்யாமை முதலிய உயர் குல வழக்கங்களுடைய சான் 
ர் பல சிறந்தநல்லொழுக்கங்க ளுடையவர்கள் ; ஆச்சரியப்படத்தக்க விடா 
( மயற்சி யுடையவர்கள் . இப்படிப்பட்ட குணங்களையுடைய சாதி , மெலியாரை 
வலியார் வருத்தஇடங்கொடாத ஆங்கிலேய இராசாங்கத்தில் மேன்மையடைய 
ஆரம்பித்திருப்பது இயல்பே " என்பதே. 

குறிட்பு . க்ஷத்திரியராகிய பாண்டியர் - சோளர் வகையரா தமிள ரசகுலத்தவர் , 
தர்மசாஸ்திர விதிப்படி ஆரியரின் குடித்தனவொழுக்கட்களா யிருப்பவைகளில் , 
( Divorce) தீர்த்தறுத்துக்கட்டாமை , விதவைவிவாகம் செய்யாமை , மத்யபா 
னம் அருந்தாமை முதலிய விசேஷநடபடிக்கைகளை ஆதிமுதல் பரம்பரையாய் 
(பிஷப் கால்வெல் துரை 1850 - ல் எழுதுகிறபடிக்கு , “ as carefally as the 
most punctilious Brahmins " “ மகாதிட்டவட்டமுள்ள பிராமணர்களுக் 
கொப்பந்தமான கருத்துடன் ” ) அனுஷ்டித்துவருகிறவர்க ளென்பது நிச்சய 
மான சங்கதி . அட் படியிருக்க , மேன்மைக்ஷத்திரிய ஒழுக்கங்களை யு.டய இந்த 
நாடார் குலத்தவரைத் தவிர்த்து , தீர்த்தறுத்துக்சட்டுவதும் , கைமைவிவாகம்செய் 
வதும் , மத்யபானங்களையருந்துவதும் , களவு - கொள்ளை- கொலைபாதகங்களைச் 
செய்வது மான ஈழ்மக்களின் நீச புடிச்சைகளில் எதையாகிலும் பாம்பரைச் 


43 


குலவழக்கமா யுடைய எச் சாதியாராவது , மேற்கண்ட “ நெறியினாற்றிய அறி 
வன் ” ( தொல்காப்பியம் , III.2 . 20 ) அல்லது “ உசிதன் ( = சகல ஒழுக்ககடை 
களிலும் மேலானவன் ) ஆகிய பாண்டியன் வகையரா தமிழாசரின் வம்சத்தா 
ரும்குலத்தாரு மாகிவிடுவார்களோ என்று சபதம்கூறவும் நம் நாடார் குலத்தவ 
ருக்குப் பாத்திப மிருக்கிறது . - விஷயம் இப்படியிருக்க, ( H. R. Pate Esq . , 
I. C. S. ) பேட்துரையவர்களைக்கொண் டெழு ) , கவர்ண்மென்றார் 1917 - ல் 
பிரசுரமாக்கியிருக்கும் திருநெல்வேலி டிஸ்டிரிக்டுகெஜட்டீரில், நாடார்குல 
விஷயமாய் உண்மைக்குவிகற்பமும் சிந்தையு மான அநேக சங்கதிகள் எழுதப் 
பட்டிருப்பதில் , “ the re - marriage of widows விதவைகளுக்கு விவாகஞ் 
செய்வதை " மாறநாட்டாரும் மேனாட்டாரு மாகிய “ Members of the first 
two sub - divisions allcv இரண்டு வகுப்பினரும் இடங்கொடுத்து நடப் 
டிக்கை செய்கிறார்கள் என்றும் ( p . 130 ) , " Divorce தீர்த்தறுத்துக்கட்டும் 
வழக்கம் " " is not fo : bidian விலக்கப்படவில்லை ( p . 130 ) என்றும் , 
இதற்குவித்தியாசமாய் , ஷை நட்டடிக்கைகளை விலக்குவதாகத் தெரிவ தெல் 
லாம் , உயர்ஜாதியாவதற்காக வேணுமென் றுகாட்டும் பாவனைநடபடிக்கைக 
சென்றும் ( p . 106 ) சொல்லப்பட்டிருக்கும் சங்கதிகள், மேற்கண்ட மேன்மை 
யொழுக்கங்களைப் பாம்பரையா யுடைய இந் நாடார்குலத்தினருக்கு மிகவும் மன 
வருத்தமுண்டாக்குவதா யிருக்கிறது . 


(23 ) . டாக்டர் தர்ஸ்ட்டன் துரை கவர்ண்மென்றாரின் உத்தரவுப்படி . 
தயாரித்த ( Castes and Tribes of Southern India என்னும் ) எத்னாகிர 
பிக் பிரசுரத்தில் , தாம் திருநெல்வேலிச்சீமைக்குப் போய் நாடார் ஜாதியாரின் 
தேகலக்ஷணங்களைப் பரிசோதனை செய்ததில் , அவர்கள் தேகலக்ஷணத்தின் 
மேன்மையும் , தேகப்பயிற்ள சம்பந்தமான அவர்களின் அப்பி.பாசங்களும் 
தமக்கு மிகவும் மன தில்பதியக்கூடிய வைகளா யிருந்ததாகவும், ஆஜா நுபாஹு 
அதாவது , முழங்கால்வரை கைநீண்டிருக்கும் இயற்கை , ராஜகுலத்தவர் என் 
பதைக்காட்டும் விசேஷ அடையாள மாக உலகெங்கும் ஒப்புக்கொள்ளப்பட் 
டிருக்கிற படிக்கு, பழயகாலத்தில் ஸ்ரீராமரும் , ரோப் ராய் என்பவரும் 
பாவா யிருந்ததாகவும் , அந்தப்படியே முன் மதராஸ்கவர்ணரா யிருந்த ஸர் 
தாமஸ் மன்ரோ பிரபுவுக்கும் கைகள் முழங்கால்வரை நீண்டிருந்த தாகவும் , 
தாம் தென் இந்தியாவின் அமோஜாதிகளின் தேகக்கூறுபாடுகளை ஆராய்ந்த 
மொத்தவேலையிலும் , இந்த விசேஷ ராஜத்வ அடையாளத்தை ஒரு நாடார் குலத் 
தவரிடத்தில் மாத்திரம் தாம் கண்டுபிடித்திருப்பதாகவும் மிகவும் வியப்பாய் 
எழு தியிருக்கிறார் . அந்த வசன மாவது : 

“ With the physique of the Cliandrans , whom I examined at 
Nazareth and Sawyerparam in Tirtorells , and their skill in 


44. 


physical exercises I was very mnch impressed.-- One of the good 
qualities of Sir ThomasMunro , formerly Governor of Madras, 
was that, like Rama and RobRoy , his arms reac ) ed to his kr.ees, 
or , in pther words , the possessed the kingly quality of an Ajanu . 
bahu , which is the heritage of kings , or til.ose w ] .o } ave blue 
blood in them . This particular anatomical character I lave met 
with myself only once, in a Chantran , w } ose 1 : eign.t was 173 cm . 
and span of the arms 194 cm . ( +21 cm . ) . ” 

இதற் காதாரமாக , 1805 -ம்வருஷத் தளவில் திருநெல்வேலிச்சீமையில் 
மிஷனரிவேலை பார்த்த ( ilev. W. T. Ringeltaube ) ரிங்கில்டாப் என் 
னும் துரை , தன்னியற்கையாய் எழுதிவைத்திருக்கிற ஒரு குறிப்பும் சாட்சி 
கொடுக்கிறது . அதாவது : - The Chantrars are a s € t of people more 
robust than other Indians ; their feat.ires completely Europ € all .- 
They divide themselves into five families . ” “ சான்றோர் ஒருவகை 
யான கட்டுப்பாடுள்ள ஜனங்கள் ; மற்றும் இந்தியருக்கு மேலான புஜபலபராக் 
கிரம முடையவர்கள் ; அவர்கள் முகச்சாயல் பூராவும் ஜரோப்பியருக் கொத்ததா 
யிருக்கிறது . அவர்களுக்குள் ஐந்து உட்பிரிவுக ளுன் நி ” என்பதே . நாடார் 
குலத்தவர் தமிழ்த்தேசத்திலுள்ள சகல ஜாதிகளையும் விட மானத்தோடு கூடிய 
வீரசூரபராக்கிரமத்தில் மேற்பட்டவர்க ளென்பது , மேற்கண்ட துரைமாரின் 
சாட்சியங்களினால் மாத்திர மல்ல , இங்கிலிஷ்ராஜாங்கம் இவ் விடத்தில் நிலைப் 
படுவதற்கு முன்னால் அவர்கள் இவ்விடம் பலஜா திஎதிரிகளோடு பற்பலகாலங்க 
ளில் செய்ய நேர்ந்த யுத்தங்களி லெல்லாம் அடைந்திருக்கும் வெற்றிச்சரித்திரங்க 
ளைக் கவனிப்பதினாலும் தெரியவரும் . 


( 24 ). நாடார் குலத்தவரின் கலியாணஉற்சவங்களிலும் , நாடகசாலைகளி 
லும் , அவர்களுடைய குலவழமைகளைக் குறிப்பிட்டு கணியார் ( = மாகதர் ) 
பரம்பரையாகப் படித்துவருகிற “ வணங்கான் மாலை ” என்னும் வாழ்த்தலி 
லும் , நாடார் குலத்தவர் முற்காலத்தில் தமிழ்நாட்டு அரசாளுஞ்சாதியா யிருந்த 
விசேஷங்கள் தெளிவாய்க் குறிப்பிடப்பட் டிருக்கிறது . அதின் சரியானவாசக 
மாக , மதராஸில் 1912 - ல் அச்சான ஒரு புஸ்தகத்தி லிருப்பதை இங் கெடுத் 
துக்கூறுகிறேன் . அதாவது : 

“ சங்கை திங்கட்கு லாதிபன் ; --சக்ரவர்த்தி ஈளன்வங் கிசத்தோன் ; 
பஞ்சதிராவிட முதல்வன் ; -- பரம்பரைப் பாண்டியன் ; நாடான் ; 
சக்தகன்னி புத்திரன் ; - தமிழைக் குருமுனிக் குரைத்தவன் ; 
கல்விச்சங்க முடையவன் ; -- காசுமுத்திரை விடுத்தவன் ; 
வேப்பமாலை தரித்தவன் ; --மேலவாசல் விசேடத்தோன் ; 
கொற்கை -மதுரை பாண்டவன் ; --கோலப்பனைமீன் கேதனன் ; 


45 


வில்வாள்வித்தை வல்லவன் ; - சொல்லுறுதி விடா தவன் ; 
சன்மார்க்கன் ; நீ Nேவாழ்க ; -- சான்றோர்கள் வாழிதானே . ” 

இனி நாடார் குலத்தவரின் உட்பிரிவுவிவரங்களைச் சற்று விவரமாய்க் 
கவனிப்போ மாக . வேம்பத்தூரர் என்னும் பூர்வ கவிராயர் , 

" வெள்ளாற்றின் றெற்கு , வெள்குமரிக் கேவடக்கு , 
தெள்ளுகட லின்மேற்கு, தேவர்தொழும் - உள்ள மகிழ் 
வன்னாசி பேரூ பதின்கிழக்கு , மாவனெல்கை 

யன்பத் தறுகாத மாம் ” 
என்று சொல்லியிருக்கிற படி , பாண்டியம் ஆகிய மாறநாட்டின் எல்கை , 
தெற்கே குமரி முதல் , வடக்கே ( தொண்டமான் ) புதுக்கோட்டை , ஆாந்தாங்கி 
முதலிய ஊர்களுக் கருகாமையா யோடும் வெள்ளாறு என்னும் சிறு நதி 
வரை யிருந்தது . இந்தப் பாண்டியநாட்டுக் குரியவர்க ளகிய சான்றோர்ஜாதி 
யார் , கீழே விவரங்கண்ட பிரகாரம் , நாள தியற்கைப்படி ஒன்றுக்கொன்று 
விவாகசம்பந்த மில்லாத நாலைந்து உட்பிரிவினரா யிருந்தாலும் , அவ் வைந்து 
பிரிவினருள் எல்லோரிலும் அதிக ஜனத்தொகை யுடையவர்களும் , எல்லோ 
ரிலும் உயர்ந்தோரா யெண்ணப்படுவோரும் , டாண்டியனாகிய ( மாரன் ) மாற 
னின் குலத்தவராய் ஆதிமுதலே மா றநாட்டில் வந் தமர்ந்து , மா றநாட் டா தீ 
னத்துக் குரியவர்களா யிருந்து வருகிறவர்களு மாகிய மாற நாட்டார் - மார் 
நாட்டார் அல்லது மரூஉஆய் மாநாட்டார் என்னப்பட்டவர்களு மாகிய 
பிரிவினரை முன்னிட்டு , சேஷ முள்ள நான்கு பிரிவனரும் உள்ளடங்கிய 
அவர்க ளெல்லோரும் ஒருவகையாய் மாற நாட்டார் ( மார நாடார் ) என்று 
சாதாரணமாய்ப் பேர்சொல்லப்படுகிறார்கள் . இந்த மாறநாட்டின் மத்தியில் , 
கிழமேலாய் , கிழவிகுளம் , வடகரை , வெம்பக்கோட்டை , சாத்தூர் , கீழ்நாட் 
இக்குறிச்சி , விளாத்திகுளம் , வைப்பாறு முதலிய ஊர்களுக் கருகாமையாய்ப் 
போய்க்கொண் டிருக்கிற வைப்பாறு என்னும் நதிக்கு வடக்கேயிருக்கிற 
நாடார்களின் வழக்கபுழக்கங்களும் , அ நதிக்குத் தெற்கேயிருக்கிற நாடார்க 
ளின் வழக்கபுழக்கங்களும் ஒன்றுக்கொன்று சற்று வித்தியாசமா யிருப்பதா 
லும் , அவரவர்களின் உறவுமுறைப் பஞ்சாயத்துகளும் மகமையேற்பாடுகளும் 
ஒன்றுக்கொன்று சம்பந்தமின்றி இருபாங்காய் நடந்துவருவ தாலும் , அந் 
நதிக்கு வடக்கேயுள்ள தமிழ்நாடாக்கள் உத்தர மாறநாட்டார் அல்லது வடக் 
கித்து நாடாக்கள் என்றும் , அதற்குத் தெற்கே கன்னியாகுமரிவரை யுள்ள 
தமிழ்நாடார்கள் தக்ஷிண மாறநாட்டார் அல்லது தெற்கித்து நாடாக்கள் 
என்றும் சாதாரணமாய் விளங்கிவருகிறார்கள். ( Rev. S. Mateer , F. L. S. ) 
மத்தீர் என்னும் மிஷனரிதுரை, 1871 - ல் , 1 l.e Chandrars of South 
Travancore are of the same class as those of Tinnevelly, and 
in both provinces they have in large numbers embraced the 


profession of Christianity . ” “ திருவாங்கூர்ராச்சியத்தின் தென்பாகத்தி 
லுள்ள சான்றோர் , திருநெல்வேலிஜில்லாவி லுள்ள சான்றோரோடு சேர்ந்த 
ஏகவகுப்பினரா யிருக்கிறார்கள் ; இவ் விரு மாகாணங்களி லுள்ள சான்றோரி 
லும் மிகவும்ஜாஸ்தியான தொகையோர் கிறிஸ்து மார்க்கத்தை யனுசரித்திருக் 
கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடிக்கு , திருவாங்கூர்ராச்சியத்தின் தென் 
பாசத்தில் தமிழ்ப்பேசும்பாசமா யிருப்பதும் , முன் பாண்டியராச்சியத்தின் 
ஓர் மாகாணமா யிருந்தது மான நாஞ்சினாட்டி லுள்ள நாடார்களும் தக்ஷிண 
மாறநாட்டாரே . இதுபோக கடந்த ஐம்பது- அறுபது வருஷங்களாக , தங் 
கள் நாட்டைவிட்டு வெளியேறி , உத்யோகவிஷயமாகவும்- வியாபாரவிஷய 
மாகவும் இந்தியாவின் மற்றும் இடங்களுக்கும் இலங்கை , பர்மா , ஸ்டிரேட்ஸ் , 
மலே ஸ்டேட்ஸ் , மோரிஸ் , தென்ஆப்பிரிக்கா முதலிய அந்திய தேசங்களுக்கும் 
போயிருக்கிற தக்ஷிணமாற நாடார்களின் தொகையும் ஏராளமா யிருக்கிறது . 
மேற்கண்டபடி பாண்டியநாட்டு நாடார்களுக்குள் ளிருந்து வருகிற ஐந்து உட் 
பிரிவுகளும் என்னவென்றால் : -- 


( 1 ) . மாறநாட்டார் . இது மரூஉஆய் மார் நாட்டார்- மா நாட்டார் - 
மாறநாடார் என்றும் வழங் தம . “ ( மாரன் ) மாறன் " என்பது பாண்டியரா 
ஜாக்களின் விசேஷபேர்களி லொன்று . ( சேந்தன்- திவாகரம் , 2. 23. ) மாற 
நாடு என்றால் பாண்டியநாடு என் றர்த்தம் . மேலே சொல்லியபடி பாண்டிய 
ராஜகுலத்தவராய் ஆதிமுதலே தக்ஷிண -உத்தர மா றநாட்டில் வந் தமர்ந்து அதி 
னாதீனத்தை யுடையவர்களா யிருந்து வருபவர்களும் , நாடார்ஜாதியில் அதிக 
மான ஜனத்தொகை யுடையவர்களும் இவ் வகுப்பினர் தாம் . இதர நாலுவகுப் 
பினரும் சொற்பத் தொகையுடையவர்களா யிருக்கின்றனர் . மாறநாட்டாரி 
லும் மற்றும் வகுப்பினரிலும் பலர் தற்காலம் மாறநாட் டெல் கைக்கு அப்புறத் 
திலும் போய் வசிக்கிறவர்களா யிருக்கிறார்கள் . மாறநாட்டாருக்கு கறுக்குப் 
பட்டயர் எனவும் ஒருபே ருண்டு . “ Karukku - patiayar கருக்குப் பட்டயர் 
என்ற இவர்கள் பேருக்கு , “ Those of the sharp sword கூர்மையான 
வாளையுடையோ " என்று அர்த்தம் சொல்லி , “ wl.ichh ( subdivision ) is 
considered to be superior to the rest-இந்த உட்பிரிவார் அந்தஸ்தில் மற் 
றும் பிரிவினருக்கு மேலானோரா யெண்ணப்படுகிறார்கள் என்று , (Edgar 
Thurston Esq . ) தர்ஸ்ட்டன் துரையைக் கொண்டு கவர்ண்மென்றார் தென் 
இந்திய ஜாதிகள்-குலங்களின் விவரமாய்த் தயாரித்த புஸ்தகத்தில் சொல்லப் 
பட்டிருக்கிறது . கறுக்குப்பட்டயர் முற்காலத்தில் போர் வீரரா யிருந்ததாய் 
அர்த்தமாவ தாகவும் , கறுக்குமட்டை என்று சொல்வது தப்பிதம் என்றும் 
திவான்பஹதுர் வி . நாகமய்யரவர்கள் 1906- ல் பதிப்பித்த ‘திருவாங்கூர் 
ஸ்டேட்மானுயலில் கண்டிருக்கிறது . அப்படியே (H. R , Pate Esq . ) 


47 


பேட்துரையவர்களைக்கொண் டெழுதி 1917 - ல் பதிப்பித்திருக்கும் திருநெல் 
வேலி டிஸ்டிரிக்டுகெஜட்டீரி ல் இவர்களைப்பற்றி , " by far si.e most numer 
ous of all ( sabdivisions ) and by general repate tl.e ligi : est in the 
Social scale » எல்லா உட்பிரிவினரிலும் அதிக ஜனத்தொகையுள்ளவர் 
களாய் அந்தஸ்தில் மகா உயர்வாய் எல்லாராலும் மதிக்கப்படுகிறவர்கள் ? என் 
றும் , “ கறுக்குமட்டையர் என்று சொல்வது “ is unpopular ஜனங்களால் 
வழங்கப்படாத நூதனப்பேர் என்றும் , " sl.arp edged sword கூர்மை 
பொருந்திய வாளை ” யுடையோர் என் றர்த்தமாகிற “ Kurukkipattaiyan 
கறுக்குப்பட்டையன் " என்பது தான் " is generally given சாதாரணமாய் 
வழங்குகிறது " என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . பெரிய புராணம் என் 
னும் திருத்தொண்டர் ( ஏனா கிநா தநாயனார் ) புராணத்தில் பிரஸ்தாபிக்கப்படும் 
“ மறப்படை வாட்சுற்றத்தார் ” இந்தக் கறுக்குப்பட்டயரைச் சேர்ந்தவர்கள் 
தாம் . மேலே விவரங்கண்டபடி எல்லா வகுப்பினரையும் சேர்த்து எல்கை 
லக்குப்படி தக்ஷிண மாறநாட்டார் உத்தர மாறநாட்டார் என்று பிரித்து 
பேர்வழங்குவது மாத்திர மல்ல , இந்த மாறநாட்டார் என்னும் கறுக்குப்பட்டயர் 
பிரிவை மாத்திரம் குறிப்பிடும் போதும் , அவர்களில் , வைப்பாற்றுக்குத் தெற் 
கேயிருக்கிறவர்களை தக்ஷிண மாறநாட்டார் என்றும் அதற்கு வடக்கேயிருக் 
கிறவர்களை உத்தா மாறநாட்டார் என்றும் பேர் சொல்லும் வழக்கமு மிருந்து 
வருகிறது . 

மிகுதியாக இந்த மாறநாட்டாருக்குள்ளும் , பின்னாலே விவரங்கண்ட 
நட்டாத்தியராதிய பிரிவினர்களுக்குள்ளும் நாடாக்க :, முக்கந்தமார் என் 
னும் இருவகையான அந்தஸ்துப்பிரிவுகளு மிருக்கின்றன . இதைப் பற்றி மத 
ராஸ் பிஷப்பான கனம் ஜெல் துரையவர்கள் 1868 - ல் பதிப்பித்த ( Inquiries 
made by the Bishop of Madras என்னும் ) ஒரு புஸ்தகத்தில் “ T l : ere 
are two divisions even among the Ci.andiars , namely Nadars ot ! cx . 
wise called land - ) : olders , and common people . ” “ சான்றோருக்குள்ளு 
மே இரண்டு வகுப்பா ரிருக்கின்றனர் : அவர்களில் ஒரு வகுப்பார் நிலச்சுவான் 
கள் ( மிராசதார்கள் ) ஆகிய நாடார்களும் , இன்னொரு வகுப்பார் சாதாரணஜனங் 
களுமாவார் ” என்று சொல்லியிருக்கிறது . 

இவர்களில் , நாடாக்கள் என்னும் பிரிவாரைப்பற்றி , பிஷப் கால்டுவல் 
துரை , 1945 - ல் , The Nadans , u name signifying lords of the soil 
are Charitrar land - owners , wlo claim rig ] ts of seigniorage over 
most of the villages in the south . ” “ நாடாக்கள் என்றால் நாடாளும் 
பிரபுக்கள் என்று அர்த்தம் ; இவர்கள் சான்றோர்ஜாதியின் மிராசுதார்களா 
யிருக்கிறார்கள் : கென் சீமையின் ஜாஸ் கியான கிராமங்கள் இவர்களன .. !! 


48 


ஆளுகைச்சு தந்தாங்களுக் குட்பட்டவைகளர் யிருக்கின்றன ” என்றும் , “ One 
family (of the Chantrars ), being Zamindars , is entitled to be 
classed with the gentry of the province . ” “ சான்றோர் குலத்துள் ஒரு 
வகுப்பார் (பூமியாதீனக்காரரான ) ஜமீன்தார்களா யிருப்பதால் , அவர்கள் தென் 
இந்தியமாகாணத்தின் பிரபுக்கள்வரிசையில் சேரத்தக்கவர்களா யிருக்கிறார்கள் 
என்றும் எழுதியிருக்கிறார் . - 1854 - ம் வருஷத்தில் ( Rev. H. C. Hux 
table) ஹக்ஸ்டபில் என்னும் மிஷனரிதுரை, “ in almost all Chantrar 
villages there is one headman or more , who under all the name 
of Nadan, claims for himself many privileges and much authority .” 
“ கிட்டத்தட்ட சான்றோரின் சகல கிராமங்களிலும் ஒன்று அல்லது ஒன்றுக் 
கதிகமான தலைவர்கள் இருக்கிறார்கள். நாடான் என்னும் பட்டத்துக்குள் 
அவர்களுக்கு அநேக சுதந்தரங்களும் ஜாஸ்தியான அதிகாரங்களு மிருக்கின் 
றன என்று எழுதியிருக்கிறார் . - அப்படியே , திவான்பஹதுர் வி . நாகமய்ய 
ரவர்கள் “ Nadun . The head - nell among the Chandrars are called by 
this general term . Also another naina for Chandrars. ” சான்றோரின் 
பொதுவான பட்டப்பேரா யிருக்கிற நாடான் என்பது , சான்றோருள் தலைமை 
யாயிருக்கும் வசப்பாரின் பேராகவு மிருக்கிறது . மேலும் , அதுவே சான்றார் 
என்னும் ஜாதிப்பேருக்கு பதில்டேராகவும் வழங்குகிறது ” என்று , திருவாங் 
கூர் ஸ்டேட்மானுயலில் எழுதியிருக்கிறார்கள் . இவர்கள் , பங்குவழி நாடாக் 
கள் என்றும் , நிலை மைக்காரர் என்றும் சொல்லப்படுவது மல்லாமல் , அஞ் 
சாலிக் காரர் என்பதும் இவர்களுடைய சாதாரணப் பேராய் வழங்கிவருகிறது . 
( ஆலி என்றால் பங்கு என் றர்த்தமாகும் .) “ பஞ்சவன் " ( = அஞ்சு பங்குடைய 
வன் ) என்பது பாண்டிய ராஜாக்களின் விசேஷபேர்களி லொன்று ( சேந்தன் . 
திவாகரம் , 2. 23 ) . நென் இந்தியாவின் சரித்திர ஆராய்ச்சி நிபுணர்களி லொரு 
வரான ( Rev W. Taylor ) டேய்லர் துரையும் மற்றவர்களும் அச்சிட்டிருக் 
கும் பூர்வசரித்திரப் பிரதிகளிற் காணப்படுகிறபடி , கி . பி . 1561 - ல் கயற்றாற் 
றூரில் வித 

ஜாநகரம்சேனா திபதிகளுக் கெதிரே நாடாக்கள் செய்த யுத்தத்தில் 
தீலைவரா யிருந்த " பஞ்ச பாண்டி பாள் ” அல்லது “ பஞ்ச திருவடி ( -திருவழதி ) 
ராசாக்கள் என்றவர்கள் இந்த நாடாக்கள்வம்சத்து வீரரே . கிராமாந்தரங்களி 
லுள்ள இவர்களுடைய ஞா சபை , பஞ்சா: பத்து ( அதாவது , பஞ்சவர் ஆகிய 
பாண்டியரைத் தலைமையாகக்கொண்ட சபை ) என்னப்பட்டது . நாடார்களின் 
பேர்முக்கியத்தால் இந்த சபைக்கு , நாடு கூடுதல் , நாட்டுக்கூட்டம் , நாட் 
டாண்மை என்னும் பேர்களும் வழங்கும் . பாண்டியர் அரசாட்சியின் பூர்வ 
நிலைமையையும் சரித்திரத்தையும் வெகுவாய் ஆராய்ந்த ஒரு எம் . ஏ. வித்வான் 
( Mr. A. Appadarai, M. A. ). பாண்டியராஜாக்களின் பஞ்சாயத்துசபை 
விஷயமாய் , மதராஸ் கிறிஸ்தியன்காலேஜ் மாகஜின் என்னும் உயர் தரப் 


49 . 


பத்திரிகையில் , 1998 - u எழுதியிருப்ப தாவது : " The Pandyan kingdom 
consisted of villages or inunicipia , and each village had its own 
ruler or governor assisted by a representative assembly . ” burocor 
டியராச்சியம் சிற்சிறு முனிஸிப்பல்கிராமங்களை நிரம்பஉடையதா யிருந்தது ; 
அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் - தனித்தனி பஞ்சாயத்துசபையும் , அதின் 
தலைமையையுடையோ ரான சிற்சிறு ராஜாக்களு மிருந்தார்கள் ” என்பதே . 

" ஆட்களிலெல்லாம் பெரிய ஆட்கள் ஆர் . நாடாக்கள் என்ற பழமொழி 
யும் தென்நாட்டில் வழங்கிவருகிறது . 

Skandah கந்தன் என்றால் ( prince பிரபு என் றர்த்தம் . அதுவே 
முருகர் ( சுப்பிரமணியர் ) ஆகிய உக்கிரபாண்டியனின் பேராகவு மிருந்தது . 
முக்கியமான என் றர்த்தமாகிற Makha முக என்னும் பதத்துடன் அந்த 
கந்தன் என்னும் பதம் சேர்ந்து , ழக்கந்தர் ( = முக்கியமான பிரபு ) என்று 
வழங்கலாயிற்று . இதன் மராட்டியபாஷைவடிவ மான Mukkaddam 
முக்கத்தம் என்னும் பட்டத்தையுடையவர்கள் , பம்பாய்ராஜதானியிலும் , 
அதற்கு வடக்கேயுள்ள கௌளநாடுகளிலு மடைந்திருக்கும் அந்தஸ்தையும் உத் 
யோகவரிசைகளையும் பற்றி , கீர்த்திபெற்ற சம்ஸ்கிருதவித்வானும் பாஷாசாஸ் 
திரியு மாகிய ( Prof. H. H. Wilson ) - ரோபெஸர் உவில்ஸன் துரை எழுதி 
யிருப்ப தாவது : 

Mulskaddaan . A chief , a lcader-: In India , applied cspecially 
to the leadman of a village or of a caste or corporation: in tlie 
Maratha villages the headınan was usually carged with - the 
management of the affairs of the village, & c . - - : he was also 
intrusted, to a certain extent , with jurisdiction in disputes 
among t.te cultivators , and with the police . முக்கத்தம் என்றால் 
முக்கியஸ் சுன் அல்லது தலைவன் என் றர்த்தம் . இந்தியாவில் இந்தப் பட்டம் 
விசேஷமாய் ஊர்த்தலைவர் . ஜாதித் தலைவர் , அல்லது ஜனக்கூட்டங்களின் 
தலைவருக்கு வழங்கிவருகிறது . மராட்டிய கிராமாந்தரங்களில், இந்தத் தலைவ 
ருக்கு சாதாரணமாய் கிராமக்காரியாதிகளின் மேற்பார்வை முதலிய உத்யோ 
கங்கள் இருந்துவருகின்றன. சமுசாரிகளுக்குள்ளும் நசாதனங்களுக்குள் 
ளும் நேரிடும் ( போலீஸ் ) வழக்குகளை விசாரணைசெய்து தீர்ப்பிடுவதும் ஒரு 
வகையாய் இவர்களுக்கே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது . 
நாடார்ஜாதியாருக்குள் ளிருக்கும் முக்கந்தமார் ஏற்பாட்டைப் பற்றி , 1856 - ம் 
வருஷத்தில் ( Rev. T. H. Suter ) சூட்டர் என்னும் மிஷனரிதரை எழுதி 
யிருப்ப தாவது : 

“ With regard to worldly matters , the Village Authority is 
self - sapporting and self - 3ontrolled . A Painc .. aye , 0 } collicit , 
consisting of tile older and more influential men of the Village , 


1 ) 


50 


meet once a week and regularly ekanine into all the complaints 
and troubles of the people. Besides this body there is a higher 
one , consisting of five prir.cipa ! men , not belonging to the former 
body called Mukkandanmar. These constitute a court of appeal , 
in which disputed judgments of the Gnaya - sablai ஞாயச் சபை , 
are brought to a final decision . The Mukkandanmar are an 
executive body and exercise a supervision over the Police of the 
Village . 

“ லௌகீகவிஷயங்களில் ஊரதிகாரிகள் தங்களைத்தாங்களே தாங்கிக் 
கொள்ளுகிறவர்களும் , தங்களைத்தாங்களே நடத்திக்கொள்ளுகிறவர்களுமா 
யிருக்கிறார்கள் . ஊரின் மூப்பரும் அதிகச்செல்வாக்குடையவர்களு மாகச் 
சேர்ந்து ஒரு பஞ்சாயத்துகவுன்ஸில் ( ஞாய சபை ) ஏற்படுத்தியிருப்பார்கள் ; 
இவர்கள் வாரத்துக்கு ஒருதபா கூடி , ஜனங்களுக்குள் ளுண்டாகும் சகல தொந் 
தரவுகளையும் ஆவலாதிகளையும் பற்றி ஒழுங்காய்ப் பரிசீலனைசெய்வார்கள். முக் 
கந்தமாரின் இந்தசபையை யன்றி , ஐந்து முக்கியஸ்தர்கள் கூடிய ஒரு உயர்ந்த 
பஞ்சாயத்தும் உண்டு ; இந்த பஞ்சாயத்தாரை அப்பீல்கோர்ட்டார்கள் என்றே 
சொல்லவேண்டும் . மேற்கண்ட ஞாயசடை யோரின் ஜட்ஜ்மென்று ( தீர்மா 
னம் ) களில் விவாதத்துக்கிடமானவைக ளெல்லாம் இவர்களுடைய கோர்ட்டில் 
வந்து தான் முடிவான தீர்மானத்துக்குள் ளாகின்றன . முக்கந்தமார் ஊர்க்காரி 
யாதிகளை நடத்துவோராயிருப்பது மாத்திர மல்ல , கிராமங்களின் போலீஸ் நடப 
டிக்கைகளும் இவர்களால் மேற்பார்க்கப்பட்டு வருகின்றன ” என்பதே . 
1917 ம் வருஷத்தில் பிரசுரமாகியிருக்கும் திருநெல்வேலி டிஸ்டிரிக்டுகெஜட்டீ 
ரில் , “ Mukkundan , which seems originally to l.ave implied a local 
headmanship, is now falling into disuse and conveys no particular 
meaning . ” “ ஆதியாய் ஊர்த்தலைமையைக் குறிப்பிடுவதாயிருந்ததாகத்தெரிகிற 
முக்கந்தன் என்னும் பட்டமானது , இப்போ வழக்கத்திலிருந்து எடுபட்டுவருவ 
தால் , அந்தப் பட்டப்பேர் இப்போது யாதொரு விசேஷ அர்த்தமும் கொடுக்க 
வில்லை ” என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 

இந்தப்படி , இந்த நாடாக்களாலும் முக்கந்தமாராலும் , “ புரைதீரப் பெரும் 
பார்ப்புரத்தல் ” ( சேந்தன் -திவா . , 12. 82 ) ஆகிய ‘Praja - palanam பிரஜா 
பாலநம் என்னும் க்ஷத்திரியத்தொழில் நிறைவாகரமாய் நடந்தேறிவருகிறது . 
“ ஊராண்மை மிக்கசெயல் ” என்று ஒரு பூர்வ தமிழ் நூலில் சொல்லப்பட் 
டிருக்கிறது . மேற்கண்ட நாடார் - முக்கந்தர் என்னும் அந்தஸ்துவரிசை , 
பூர்வ ரோமருக்குள்ளிருந்த Patricians - Plebeians பாத்ரிஷியர்- பிள 
பேயர் என்னும் அந்தஸ்துவரிசைக்கும் , நாளது இங்கிலிஷ் பார்ளிமெந்து 
பையில் Lords லார்ட்ஸ் என்றும் ‘ Commons காமன்ஸ் என்றும் இரு 
வகை யந்தஸ்தாயேற்பட்டிருக்கும் வரிசைக்கும் ஒருவகையில் ஒத்ததா யிருந்து 
வருகிறது . 


51 


( 2 ) . நட்டாத்தியர் . பாண்டியரும் சோழரும் ஏகவம்சத்தி லுற்பவித்த 
ஆரியகூத்திரிய ரென்பது முன்னமே எடுத்துச்சொன்ன விஷயம் . இந்தப் 
பாண்டியரும் சோளரும் ஒன்றுக்கொன்று அடுக்கவுள்ள தேசங்களை யரசாண்டு 
வந்ததால் , நாடாளுகைவிஷயமாய் பல சமயங்களில் அவர்களுக்குள் யுத்தங்கள் 
நேரிட்டது மாத்திர மல்ல , அப்படி யுத்தம்பண்ணி ஒருவர்நாட்டை யொருவர் 
கைப்பற்றிய போதும், மற்றும் பல சமயங்களிலும் , அவ்விரு ராஜகுடும்பத் 
தவரும் அடிக்கடி விவாகசம்பந்தமும் செய்து கொண்டார்க ளென்பதும் , ஹா 
லாஸ்யம் , திருவிளையாடற் புராணம் , ஸ்ரீதாலம் முதலிய பாண்டியநாளாக 
மங்களால் தெரியவருகிறது . பாண்டியர் சோழதேசத்தையும் , சோழர் பாண் 
டியதேசத்தையும் யுத்தம்பண்ணிக் கைப்பற்றி , ஒருவர் வீட்டுப்பெண்ணை ஒருவர் 
விவாகஞ்செய்து கொண்டு , இருதேசங்களையும் சமமாயாண்ட ராஜகுடும்பத்த 
வருக்கு சோள் - பாண்டியர் என்னும் பட்டம் இருந்துவந்திருப்பதாய் சரித் 
திரங்களிலும் சாஸங்களிலும் துலங்குகிறது . புகழேந்திப்புலவரின் சரித் 
திரமா யெழுதப்பட்டிருக்குங் குறிப்புகளிலுங் கூட , செண்பகமாறன் -குலோத் 
துங்கசோளன் என்னும் பாண்டிய - சோள ராஜாக்கள் தங்களுக்குள் விவாகசம் 
பந்தம் செய்துகொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது . இப்படி , பாண்டிய 
ராஜகுலத்தவரோடு விவாக நட்புச்செய்து பலுகியவம்சத்தவரில் , மாறநாட்டில் 
நிலையாய் மீர்ந்திருந்துகொண்டவர்கள் , அவ்விடத்திலே தனிப்பட்ட ஒரு வகுப் 
பார்போல் விருத்தியாகிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் . “ ஆரே தாதகி ஆத்தி 
யாகும் ” ( சேந்தன் - திவா ., 4. 31 ) என்றபடி , ஆர் என்ற ஆத்தி மாலை தரித் 
ததி னிமித்தம் ஆத்திபன் என்னப்பட்ட சோளராஜ பட்டப்பேரால் இவர் 
கள் நட்டாத்தியர் என்னப்பட்டார்கள் . நள் என்றால் நட்புக்கொள்ளு 
என்று அர்த்தமாகிறபடி , அவ் வினைப்பதத்தின் சென்றகாலப் பெயரெச்சவடிவ 
மாகிய நட்ட் என்னும் வார்த்தைக்கு , விவாகநட்பு செய்துகொண்ட என் றர்த் 
தமாகும் . ஆகவே , நட்டாத்தியர் என்னும் பேர் , விவாகநட்புச் செய்து 
கொண்ட சோளராஜவம்சத்தவர் என்று பொருளாகிறது . அப்பால் இவர் 
கள் பேரை முன்னிட்டு , இவர்கள் முக்கியமா யமர்ந்த ஊர்கள் , நட்டாத்தி 
என்னப்பட்டன . கொள்வினை - கொடுப்பினை விஷயமாய் நட்டாத்தியருக்குள் 
63 இண்டி ( கோத்திர ) பிரிவுக ளிருக்கின்றன . சில நூற்றாண்டுகளுக்கு முன் 
மான வீரவள்நாட்டின் தென்பத்தில் ஜமீன்தார்களா யிருந்து ஆட்சிசெய்ததாக 
மேலே ( பக் . 26 ) . விவரங்கண்ட ஐந்துகமை நாடாக்கள் ஆகிய அஞ்சுபத்து 
நாடாக்கள் இந்த நட்டாத்தியர்வகுப்பைச் சேர்ந்தவர்கள் . இதுபோக , திரு. 
வழுதி நாடான் என ஆதியில் ‘குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியில், ஆண்ட 
காடாள்வாரின் வம்சத்து பட்டவர்த்தனர் , கடைசியாய் தாமிரவருணி -சித்ரா 
என்னும் நதிகளின் வடபுறமான குளந்தாபதி என்னும் நட்டாத்தியில் போய்ச் 


52 


-சேர்ந்து , நாள் துவரையும் திருவழுதி நாடார் என்னும் பட்டத்துடன் - ஜமீன் 
தாரபிரபுவா யிருந்துவருவதைப் பற்றி முன்னமே ( பக் . 9 , 10 , 31 , 32 ) சொல் 
லியிருக்கிறேன் . அவரும் , வழுதி ( = பாண்டியன் , திவா., 2. 23 ) என்னப் 
பட்டாலும் , பின்னால் விவாகாட்பினால் இந்த ஆத்தியரைச் சேர்ந்துபோன 
தாகத் தெரிகிறது . இந்தத் திருவழுதிநாடாரின் குடும்பத்தைப் பற்றி , 1869 - ல் 
பிஷப் கால்டுவல் துரை , " One member of a division of the caste 
( i . e . Chantrar ) is & Zamindar “ சான்றோர்ஜாதியின் உட்பிரிவுக 
ளொன்றி லுள்ள ஒருகுடும்பத்தவர் ஜமீன்தாரா யிருக்கிறார் " என்றும் , 1891 - ல் 
( Sir H. A. Stuart ) out on Bal...04 , " There is at least one Chan 
dran Zamindar ” “ சான்றோருள் குறைந்தபட்சம் ஒரு ஜமீன்தா ருண்டு 
என்றும் எழுதியிருக்கிறார்கள். நட்டாத்தியர்வகுப்பில் ஜாஸ்தியானபேர் நிலச் 
சுவான்க ளாகவும் , மற்றவர்கள் விவசாயம் - வியாபாரம் நடத்துகிறவர்க ளாக 
வும் இருக்கிறார்கள் . இவர்கள் பெருமிதமாய் திருநெல்வேலிஜில்லாவிலும் , 
அற்பசொற்பமாய் நாஞ்சினாட்டிலும் , ராமநாதபுரம் -மதுரை கோயம்புத்தூர் 
ஜில்லாக்களிலும் வசித்து வருகிறார்கள் , இவர்கள் ஜனத்தொகையை நான் சில 
வருஷங்களுக்குமுன் கணக்கெடுத்ததில் , மொத்தம் சுமார் 1,500 தலைக்கட்டுக 
ளாக வந்து சேர்ந்தது . தலைக்கட்டு 1 - க்கு சுமார் 5 ஜனங்களாகக் கணக்கேற்றி 
னால் , நட்டாத்தியரின் தொகை மொத்தம் சுமார் 7,500 ஜனங்க ளாகும் . நாள் 
தில் மதராஸ கவர்ணர்பெருமான் ஆபீஸ் , ரெவினிபூ ஸெக்ரட்டரியட்டில் 
ரிஜிஸ்திராரா யிருக்கும் கனம் ராவுபஹதுர் வி . பொன்னையாநாடார் அவர்கள் , 
பி . ஏ . இந்த நட்டாத்தியர் வகுப்பினரே. லக்ஷாதிபதிகளும் , டிஸ்டிரிக்டுபோர்டு 
மெம்பர்- ஆனரரிமாஜிஸ்திரேட்- ஜூரர்- அஸெஸ்ஸர் முதலிய பல கண்ய 
உத்யோகம் பெற்றவர்களும் இவ் வகுப்பினரு ளுண்டு . 

( 3 ) . மேல்நாட்டார் . சோழராஜ வம்சத்தவராய் மாறநாட்டி லமர்ந்த 
நட்டாத்தியரைப் போல , இவர்கள் , கோச்சோ னாகிய குட நாடனின் ராஜாங் 
கம் இதரராஜாக்களின் படையெழுச்சிகளால் நிலைகுலைந்தபோது , அக் குட 
நாடனின் வம்சத்தவராய் சேரநாட்டிலிருந் தெழும்பி , தங்கள் பூர்வசொக்கார 
ராகிய மாறநாடார்களிடம் வந்து சேர்ந்தவர்கள் . சேரராஜாக்களின் விசேஷ 
பேர்களி லொன்றாகிய “ குட நாடன் " என்பதுக்கு ( திவா., 2.21 ) ‘ மலை நா 
டான் என்று மாத்திர மல்ல , மேல் நாட்டான் என்றுமே அர்த்த மாவதால் , 
மேல் நாட்டார் என்னும் இவர்கள் பேர் , இவர்கள் சேரராஜவம்சத்தவ ரென் 
பதை நேருக்குநேரே குறிப் படுவதாகவு மிருக்கிறது . இவர்களுள் அநேகர் பரம் 
புரையான பாரி நிலச்சுவான்களும் , மற்றவர்கள் நிலச்சுவான்களா யிருப்ப 
தோடே , லிவசாயம்- வியாபாரத்தை நடத்திவருகிறவர்களாகவு மிருக்கிறார்கள் . 
இப்போ சிலகாலமாக பீடி -பால்திரட் உற்பத்தி செய்யும் கைத்தொழில் இவர் 


53 


தான் 


களில் முக்கூடல்வாசிகளால் தென் இந்தியாவிலும் சிலோனிலும் மிசவும் முன் 
னேற்றமடைந்து வருகிறது . இந்தக் கைத்தொழில் - வியாபார விஷயமாய் 
பம்பாய்ராஜதானி வரை இவர்கள் மிகுதியாய் புழங்க நேரிட்டிருப்பதால் , முக் 
கூடல்வட்டகை மேனாட்டார்வாலிபரில் சுமார் 200 பேர் மராட்டி , இந்துஸ் 

சனி , குஜராத்தி , தெலுங்கு முதலிய பாஷைகள் பேசக் கற்றிருக்கிறார்கள் . 
இவர்களால் முக்கூடலில் க்ஷத்திரியபாலியர் அபிவிர்த்தி சங்கம் ஒன் 
றும் நடைபெற்றுவருகிறது . மேனாட்டாரில் சிலர் யூனிவர்ஸிட்டி கிராஜ் 
யேற்றுகளு மாகியிருக்கிறார்கள் . இவர்களுள் சமர்வீரர் ஏராளமா யுண்டு . 
இவ் வகுப்பினரில் , அம்பாசமுத்திரம்தாலூகா- முக்கூடல் , கடையம் , செட்டி 
குளம் , நாங்குனேரித்தாலூகா -களக்காடு முதலான இடங்களி லிருப்பவர்க 
ளுக்கு படைத்தலைவர் என் றர்த்தமாகிற ‘ சேர்வைகாரர் என்னும் பட்டம் 
பரம்பரையா யிருந்துவருவது மல்லாமல் , அவ் வட்டகையின் காவலும் அவர் 
கள் வசமே யிருந்து வருகிறது . ( மேலே பக் . 23 , 24 காண்க . ) இதுவிஷய 
மாய் , 1917 - ல் வெளியான திருநெல்வேலி டிஸ்டிரிக்டுகெஜட்டீரி ல் , “ Servai 
is the title borne by the Cnandrans of Sadaiyam and Kalakkad , 
in both of which places the hereditary kudikaval is in the lands 
of this caste ; and it is possible that they owe the appellation to 
their position . ” “ சேர்வை என்பது கடையத்திலும் களக்காட்டிலு முள்ள 
சான்றோருடைய பட்டப்பேர் ; அவ் விரண் டிடங்களிலும் குடிக்காவல் பரம் 
பரையாய் இச் சாதியார் வசமே யிருந்து வருகிறது ; இந்தப் பட்டம் அவர்சளுக்கு 
அவர்களுடைய அந்தஸ்துக்குத் தக்கதாய் கிடைத்திருக்கக்கூடும் ” என்று 
சொல்லியிருக்கிறது . இதரஜாதியாரிலும் யுத்தசேனைத் தலைமையை வ 
நேர்ந்தவர்கள் சேர்வைகாரர் என்னும் இப்பட்டத்தை மகிமைப்பட்ட மாக வழ 
ங்கும்வழக்க மிருந்து வருகிறது . மேலே 28 , 29 - ம் பக்கங்களில் கண்டதான . , 
சிவகிரிப்பாளையகாரரை சங்காரம்பண்ணிய யுத்தத்தில் தளகர்த்தர்களா யிருந்த 
கால்வருள் , தங்களுடைய மகாதிறமையான சமர் வீரச்செய்கைகளி னிமித்தம் 
புறங்காட்டாப் புலி , சூட்ச முடையான் என்னும் பட்டங்களைப் பெற்ற 
இருவரும் , இந்த மேல்நாட்டார்வகுப்பினரே. இதுவிஷயமான சரித்திரப் 
பாடல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது . இந்த மேல்நாட்டார் , அம்பா 
சமுத்திரம் தாலூகாவில் மிகுந்தும் , நாங்குனேரி , தென்காசி , சங்கரநயினார் 
கோவில் , ஸ்ரீவைகுண்டம் தாலூகாக்களில் சில்லறையாகவு மிருந்துவருகி 
றார்கள். நாளதில் இவர்கள் ஜனத்தொகை சுமார் 25,000 . 

( 4 ) . குருக்கள் . ( அத்யயநம் ) ஓதலும் , ( யஜநம் ) வேட்டலும் க்ஷத்திரிய 
ருடைய விசேஷதொழில்களா யிருந்துவருகிற படிக்கு ( சேந்தன் - திவா., 12.81 ) 
இவ்வேலைகளை மாத்திரம் பரம்பரைக் குலத்தொழிலாய் செய்து வருகிற ஒரு 


31 . 


பிரிவினரும் நாடார் குலத்துள் ளிருந்து வருகிறார்கள் . ஐயர் என்பது இவர்க 
ளுடைய சாதாரணப் பட்டப்பெயர் . ஜைன - பௌத்தக் கொள்கைகள் தென் 
இந்தியாவில் முக்கியப்பட்ட காலமுதல் , இவ்விடம் பார்ப்பாராதிய மற்றும் 
சில ஜாதிகளுக் கொப்பந்தமாய் இவர்கள் மாமிசமருந்துவதை நிறுத்தியிருக்கி 
றார்கள். இவர்களைப்பற்றி 1971 - ம் வருஷத்து மதராஸ் சென்சஸ்ரிப்போர்ட் 
டில் ( W. R. Cornish Esq ., F. R. C. S.)கார்ணிஷ்துரை, “ They ( The 
Chantrars ) are chiefly classed as Sivaites 68.3 per cent . , but 24 , 4. 
per cent . are nominally Vishnuites . They have their own gurus 
or priests in the Sivaste sects . ” “ சான்றோரில் நூற்றுக்கு 68 பேர் முக்கிய 
மாய் சைவர் என்றும் நூற்றுக்கு பேர் வைஷ்ணவர் என்றும் ( மதவிஷயமாய் ) 
வகுக்கப்பட்டிருக்கிறார்கள் ; சிவமத சம்பந்தமாய் அவர்களுக்கு அவர்கள் சொந்த 
ஜாதியிலே குருக்களாகிய புரோகி தர்கள் இருக்கிறார்கள் ” என்று எழுதியிருக்கி 
றார்.- திவான்பஹதுர் வி . நாகமய்யரவர்கள் , 1906 - ல் வெளியான திருவாங்கூர் 
ஸ்டேட்மானுயலில் , The Chandras have hereditary families of 
priests in the caste itself known as Aiyar . " " சான்றோர் தங்கள் 
ஜாதியிலேயே பரம்பரையாய் குருத்துவ - புரோகித வேலைகளை தொழிலாகவுடை 
யவர்களும் , ஐயர் என்னும் பட்டத்தை வகிப்பவர்களுமான வகுப்பினரை 
யுடையவர்களா யிருச்கிறார்கள் ” என் றெழுதியிருக்கிறார்கள்.- திருச்சினாப்பள்ளி 
( Tamilian Arc !icological Society ) தமிழ புரா தன ஆராய்ச்சி சங்கத்தின் 
ஸ்தாபகரும் ஆன சரி ஸெக்ரட்டரியும் , ஸென் - ஜோஸப் காலேஜ் தமிழ்ப்பண் 
டிதரு மாகிய பேர் பெற்ற மகா- - ~ -ஸ்ரீ பண்டிதர் டி . கூரிராயபிள்ளையவர்கள் , 
இந்த குருக்கள் வகுப்பில் பிறந்தவரும் திருக்குறளின் விசேஷ உரையாசிரியரு 
மாகிய பரிமேலழகரைப் பற்றி , 1913 - ல் எழுதி அச்சிட்டிருப்பதில் சிலபாக 
மாவது : 

“ Parimelalagar himself was of the same caste as his patron 
a Ch : antrar, and belonged to the Gurukkal family of the com 
munity . - Branches of t :.is Gurukkal family are at present found 
at Iral , Kadayani, Padikkapatta ( near Kalasekarapattinam ) , 
Kac unavilai (near Alwar - tirunagari) and in some of the villages 
of Nanjil -nadu ( South Travancore ). The members of this family 
invariably bear ine title of Aiya or Aiyar . This is a hereditary 
title owned , from time immemorial , by the community to which 
the great Parimelalagar belonged . Perlaps this has led the 
modern literary world as well as the late talented Bishop , Dr. 
Caldwell , to shift Parimelalagar from the Chantrar (சான்றார் ) 
community and place him in a Brahman environment . " " பரி 
மேலழகர் தம்முடைய போஷகருக் கொப்பாகவே சான்றோர்ஜா தியை, 
அதாவது அந்தஜாதியின் குருக்கள்வகுப்பைச் சேர்ந்தவரா யிருந்தார் . -- இந்தக் 


55 


குருக்கள்வகுப்பு வம்சத்தினரை தற்காலத்தில் ஈரால் , கடையம் , குலசே 
சரபட்டினத்துக்குச் சமீபமான படுக்கப்பத்து , ஆழ்வார்திருநகரிக்குச் 
சமீபமாயுள்ள & ச்சினாவிளை , திருவாங்கூர் ராச்சியத்தின் தென்பாகமான 
நாஞ்சினாட்டின் சில கிராமங்கள் , இவைகளில் காணலாம் . இவ் வகுப்பினர் 
சாதாரணமாய் ஐயா அல்லது ஐயர் என்னும் பட்டப்பேரை வகித்த 
வருகிறார்கள் . பேர்பெற்ற பரிமேலழகரும் உதித்தகுல மாகிய இவ் வகுப் 
பினர் , ஞாபகத்துக்கெட்டாக் கால முதலே இப் பரம்பரைப்பட்டத்தை 
வழங்கிவருகிறார்கள் . ஒருவேளை இதுகாரணத்தால் தான் , தற்கால 
வித்வான்களும் , மிக மதிப்புடைய பிஷப்பாகிய காலஞ்சென்ற டாக்டர் 
சால்வேல் துரையும் , பரிமேலழகரை சான்றார் சாதியை விட்டு நீக்கி , பிரா 
மணவகுப்பில் சேர்த்தெழுதும்படி நேர்ந்திருக்கலா மென்று தெரிகிறது " 
என்பதே . 
இவர்கள் ஜனத்தொகை ரெம்பவும் சொற்பமா யிருக்கிறது . திருநெல் 
வேலி ஜில்லாவிலும் , நாஞ்சினாட்டிலும் இவ் வகுப்பினர் வசிக்கும் ஊர்க 
ளின் பேர் மேலே ( பக் . 8 ) சொல்லப்பட்டிருப்பது போக , ராமநாதபுரம் 
ஜில்லா - விருதுப்பட்டி , மதுரைஜில்லா- திருமங்கலம் முதலிய இடங்களி 
லும் இவ் வகுப்பாரில் சிலர் வசித்துவருகிறார்கள் . இவ்வகுப் பினரி 
வதித்த சென்னவீர ஐயர் என்பவர் தொல்காப்பியம் சொல்லதிகாரத் 
துக்கு உரையும் , பரிமேலழசர் என்பவர் திருக்குறளுக்கு உரையும் செய் 
தது மாத்திர மல்ல , பின்வந்த குமரகுருபர சுவாமிகள் முதலானோர் , 
ஆத்ம ராமாயணம் , ஞானக் குறவஞ்சி , காமாட்சியம்மன்பேரில் ‘கிள்ளை 
விடு தூது , மயில்விடு தூது , தென் றல்விக துது முதலிய தமிழ்நூல் 
களும் பாடியிருக்கிறார்கள் . இதுபோக , இவ்வகுப்பி லுதித்தோராய் 
நாளதில் விருதுப்பட்டியி லிருக்கிற ஸ்ரீ ராமலிங்க ஐயர் என்னும் ராம 
லிங்க குருக்கள் , சில தமிழ் நூல்கள் உண்டுபண்ணியும் பதிப்பித்து மிருப்ப 
தன்றி, சச்சிதானந்தம் பிரஸ் என்னும் ஒரு முத்ராக்ஷரசாலையும் வைத்து 
நடத்திவருகிறார்கள் . 

( 5 ) . காவேரிபுரத்தார் என்னும் கொடிக்காரர் . காவேரிபுரம் அல் 
லது காவேரிபட்டினம் என்பது , பாண்டிய ராஜாக்களுக்கு கொற்கை 
என்னும் கபாடம் இருந்ததுக் கொப்பாக , சோழராஜாக்களுக் கிருந்த 
சடற்றுறைமுகப் பட்டணம் . இதின் பேர்கள் , திவாகரத்தில் ( 5. 115 ) 
காகநதி , புகார் , காவேரிபூம்பட்டினம் ” என்று சொல்லப்பட்டிருக்கின் 
றன . இந்தத் துறைமுகப்பட்டணத்தில் , ஐரோப்பாவரை யுள்ள அநேக 
மேல்தேசஜா தியார் முதலானவர்கள் , கப்பல்போக்குவரவு மூலமாய் 
வெகுபூர்வ காலமுதல் வியாபாரப்புழக்கம் செய்துகொண்டுவந்ததால் , 
இவ்விடம்ஜனங்கள் , பல ஆசாரக்குறைவுகளிலும் பழகியிருந்த துண்டு . 
இந்த காவேரிபுரத் துறைமுகத்தில் அந்நியதேச வியாபாரங்களை மேல் 


56 


நடத்தும் தொழிலை வகித்திருந்த புனனாடன் குலத்தவரின் ஒரு சிறுபாகத் 
தாரே , அந்த வியாபா ரமுக்கியம் நின்றபின் , அதிலிருந்து வெளியேறி 
நமதுநாட்டில் வந்து , பாண்டியர ஜகுலத்தவ ரான நம் மாறநாட்டார் 
வகுப்பினரை அண்டி , காவேரிபுரத்தார் என்னும் நாமத்தோ டிருந்துவரு 
கிறார்கள் . ( H. R. Pate Esq . ) பேட்துரை யெழுதிய திருநெல்வேலி 
டிஸ்டிரிக்டு கெஜட்டீரி ல் , அப்படியே , Kaveriparatha11 ( are ) those 
who immigrated from the banks of the Cauvery.” " காவேரி 
புரத்தார் என்பவர்கள் , காவேரிநதிக்கரையிலிருந்து வெளியேறி இங்கு 
வந்துசேர்ந்தவர்கள் ” என்று சொல்லப்பட் டிருக்கிறது . இக் குலத்தோ 
ரில் பெரும்பாகத்தார் , நாட்டுக்கோட்டை செட்டி என்னும் நாமதேயத் 
துடன் வேறு ஜாதியாராய் பிரிந்துவிட்டதாக நெடுக ஐதீக மிருந்துவரு 
கிறது . இந்தக் காவேரிபுரத்தார் தங்களிடம் வந்துசேர்ந்தபின் , மாறா 
டார்கள் , தங்கள் சேனாவீரர்கள் அணிவகுத்துப்போகும் போது முன்ன 
ணியில் ராஜாங்க அடையாள மாகிய கொடியைப்பிடித்துச் செல்லும் 
வேலையை அவர்களுக்குக் கொடுத்ததால் , அவர்கள் கொடிக்காரர் என்றும் 
பேர்சொல்லப்பட்டார்கள் . அப்படியே , கவர்ண்மென்றார் ( Dr. Edgar 
Thurston ) தர்ஸ்ட்டன் துரையைக்கொண் டெழுதிய தென் இந்திய எத் 
னாகிரபிபுஸ்தகத்தில் , கொடிக்காரர் என்னும் இவர்சள் பேர் , “ A flag 
யுத்தக்கொடி ” என்ற அர்த்தத்தில் “ Kodi கொடி " என்னும் பதத்திலி 
ருந்து பிறந்த தாகவும் , அவர்கள் " Standard - bearers of the fighting 
men . ” “ யுத்தஞ்செய்யும் வீரருள் கொடிப்பிடிக்கும்உத்யோக முடை 
யோர் ஆக இருந்த தாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது . 
“ படையுங் கொடியுங் குடையு முரசு நடை நவில்புரவியுங் களிறுந் தேருந் 
தாரு முடிய நேர்வன பிறவுந் தெரிவுகொள்செங்கோ லரசர்க் குரிய ” 
என்ற தொல் சாப்பியச் சூத்திரப்படிக்கு ( III . 9. 72 ) , இப்படி கொடிப் 
பிடித்துச்செல்லும் பொருநரும் அரசருக்கு வேண்டியவர்களாகவே 
யிருந்தார்கள் . காவேரிபுரத்தார் இங்கு வந்து சேர்ந்தகாலமுதலே அவர் 
களுக்கு தமிழ்நாடன் குலத்தவரால் பல இடங்களில் பூமியா தீனமும் 
கொடுக்கப்பட்ட வரன்முறையில் , நாள திலும் இப் பிரிவினரி லநேகர் 
நிலச்சுவான்களாகவும் விவசாயிக ளாகவு மிருக்கிறார்கள் ; சிலர் வியா 
பாரமும் செய்கிறார்கள் . திருசெல்வேலிஜில்லாவின் தென்பாகத்திலும் 
மேல்பாகத்திலும் இவர்களைக் காணலாம் . இவர்கள் ஜனத்தொகை சொற் 
பம் ; இவர்கள் தொகை இன்னும் சரியாய்க் கணக்கெடுக்கப்பட வில்லை . 

மேற்கண்ட ஐந்து வகுப்பாரே நாடார் குலத்தவரின் உட்பிரிவின 
ராவர் . ஆனால் , நாளதில் தென் இந்தியாவின் ஜன விவரசம்பந்தமாய் நூல் 


57 


கிள் எழுதுகிற பல ஐரோப்பிய ஆசிரியர்களும் மற்றவர்களும் , நாடார் - 
ஜாதியின் உட்பிரிவுகள் விஷயமாயும் சரியான விவரம் தெரிந்துகொள் 
ளாமல் , வெவ்வேறு ஜாதிகளிலிருந்து பிரிந்து பனை - தென்னை மரங்கமேறி 
கள்ளிறக்குகிறவர்களையும் , ஒருகாலத்தில் சோழநாட்டிலிருந் தெழும்பி 
வந்து நாடார்ஜாதியாருக்கு புழுக்கை வேலை செய்யும் கள்ளர் என்னும் 
மண்டையரையும் நாடார் ஜா தியோடு தப்பிதமாய்ச் சேர்த்துப் பேசியிருப் 
பதாகத் தெரிகிறது . அதின் விவர மாவது :-( The manufacture of 
liquor is 110 longer the monopoly of a single caste " " மதுபானம் 
உண் பெண்ணுவது ஒருஜாதிக்குத்தான் ஏற்பட்ட தொழில் என்பது ஒரு 
போதுமில்லை என்று ( H. C. Turner Esq . ) தர்ணர் என்னும் துரையின் 
வசனமாச , 1871 - ம் வருஷத்து மதராஸ் சென்சஸ் ரிப்போர்ட்டில் எடுத் 
தெழுதப்பட்டிருக்கிறது . அந்தப்படி , பனை - தென்னை முதலிய மரங்க 
ளில் வேலைசெய்து மதுவிறக்குவது , இவ்விடத்தில் ஒரு ஜாதிக்கு மாத்திர 
முரிய தொழிலாயிராமல் , பலஜாதிக்காரரும் செய்கிற தொழிலாகவே 
இருக்கிறது . தமிழ்நாட்டில் , கள்ளர் , பள்ளிகள் , இடையர் , கவரைகள் , 
சவுண்டர் , கடையர் , முகம்மதியர் முதலியவர்களும் , முதலி, பிள்ளை , 
நாயக்கர் என்னும் பட்டங்களையுடைய பல ஜாதியினரும் மதுவிறக்குந் 
தொழிலை நடத்திவருவதை அங்கங்கே நரம் பிரத்தியட்சமாய்க் காண்கி 
றோம் . கீழேகண்ட சமுதி கோவில்வியாச்சியம் (கீழ் ) மதுரை ஸப் 
கோர்ட்டில் ( 0. S. No. 33/1898 ஆச ) நடந்துகொண்டிருந்தபோது , 
மதுவிறக்குதலையும் தொழிலாக வுடையவர்களாயிருக்கிற மேலே பேர் 
சொன்ன ஜாதியாரிற் பலர் வந்து , தாங்கள் உசையரா அந்தத் தொழிலை 
நடத்திவரும் யதார்த்தத்தைப்பற்றி , ஷ சோர்ட்டில் சாட்சிசொல்லி 
யிருக்கிறார்கள்.-- தென்காசிக் கருத்த செங்கோட்டைப்பக்கத்தில் குறவரா 
லும் , ஷைதாலூகா, ஊற்று மலைப்பக்கத்திலும் , ஸ்ரீவைகுண்டபடம் 

தாலூகா , 
சாயர்புரம் வட்டகையிலும் கோலிடப்பள்ள ராலும் , திருச்செந்தூர் 
தாலூகா உடையார்குளம் வட்டசையில் நாவிதராலும் , டனையேறிமது 
விறக்கும் தொழில் நாளதும் நடந்துவருகிறது . மலைக்குடியர் என்னும் 
ஜாதியாராலும் பனையேறி மதுவிறக்கும் தொழில் தென் இந்தியாவில் 
நடந்துவருவதாச , தென் இந்திய ஜன ஆராய்ச்சி விஷய்மாய் பேர்பெற்ற 
ஆசிரியரும் ரோமன் கத்தோலிக்குமரச் சாமியாரு மாகிய ( Abbe J. A. 
Dubois , S. J. ) அபி டூ போ என்பவர் 19 - ம் நூற்றாண்டின் துவக்கத்தில் 
எழுதியிருக்கிறார் .-- வங்காளம் பிராமணரில் மிச்சமானபேர் , நாளதும் 
மதுபானம்விற்கும் தொழிலை விசேஷித்து நடத்தி வருவதாக (Mil s 
Sanskrit Texts ) மூயிர் துலையின் சம்ஸ்கிருத மேற்கோள்கள் என்னும் 

8 


5 


புஸ்தகத்துக்கு 1858- ல் லண்டன் (Times) டைம்ஸ் பத்திரிகையில் 
வெளிவந்த ( Review ) மதிப்புரையில் சொல்லியிருக்கிறது . - பம்பாய் 
ராஜதானியில் , ( Parsis ) பார்சிகளில் பலர் பனை மது விறக்கும் தொழிலுடை 
யோரா யிருப்பதுந் தவிர , { Bassein ) வாசேனுக்கு வடக்கேயிருக்கும் சோப் 
பாரம் என்னும் இடத்திலுள்ள < Soparas சோப்பாரர் ” என்னும் பிராமண 
வகுப்பார் , நாளதும் தாலமரமேறி ஜீவிக்கிறவர்களாயிருக்கிறார்களென்று , 
( Dr. John Wilson , F.R.S. ) டாக்டர் உவில்ஸன் துரை (Indian Caste ) 
இந்தியஜா திகளின் விவரமா யெழுதி 1877 - ல் பதிப்பித்த தம்முடைய 
புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார்.- அப்படியே , ( Orissa ) ஒட்டியதேசத் 
திலுள்ள ( Mahasthan or Mastall Brahmans) மஸ்தான் பிராமணர் 
தென்னை முதலிய பனைவர்க்க மரங்க ளேறி ஜீவனம் செய்வதை தங்கள் 
தொழிலாய் வைத்திருப்பதாக ( A. Stirling Esq . ) ஸ்டர்லிங் என்னும் 
துரை ( Orissa) ஒட்டியதேசத்தைப்பற்றி யெழுதிய தம்முடைய புஸ்த 
கத்தில் சொல்லியிருக்கிறார் . - 1883 - ம் வருஷத்தில் ஒரு ஆசிரியர் , 
“ Even in the southern districts of this ( Madras ) Presidency , 
Pariabs , Mussalmans , Vellalas , and Vadugas are here and there 
engaged in the cultivation of palm trees . ” சென்னை ராஜதானி 
யின் தென் ஜில்லாக்களில் பறையர் , முகம்மதியர் , வெள்ளாளர் , வடுகர் 
ஆகிய ஜாதியினர் அங்கங்கே பனை மரத்தில் வேலைசெய்வோரா யிருக்கி 
றார்கள் என் றெழுதியிருக்கிறார் . 

நாடார் ஜாதியாருக்கு எஞ்சை-புஞ்சை நிலங்களோடே பனை - தென் 
னைமரச் சொத்துக்களும் ஏராளமா யிருக்கின் றன ; இந்த ரீதியில் , அவர் 
கள் ( Dr. G. U. Pope ) டாக்டர் போப் துரையவர்கள் சொல்லுகிறபடி , 
" assume the position of masters எஜமான்கள் நிலைமையை உடை 
யவர்களா யிருக்கிறார்கள் . ” அந்தமரங்களி லேறி குற்றமற்றவஸ்து வா 
கிய பதனீர் இறக்கி சற்பக்கட்டிசாய்த்தல் , காய்பறித்தல் , ஓலைவெட்டு 
தல் முதலிய தொழில்கள் செய்வதற்காக , ஷை சொத்துக்களின் எஜமான் 
ளாகிய மேற்கண்ட நாடார்கள் , பல இடங்களுக்கும் போய் பனையேறி 
கள் அல்லது மரமேறிகள் என்று சொல்லப்படும் ஜனங்களைக் கூட்டி 
வந்து , அவர்களுக்கு வீடுகள் முதலிய சலக்கரணையும் ஆகப்பண்ணிக் 
கொடுத்து , தங்களுடைய மேற்கண்ட சொத்துக்களின் பக்கங்களில் 
குடியிருக்கச் செய்திருக்கிறார்கள் . இந்தப் பனையேறிகளிற் பலர் தாங்கள் 
முன்னிருந்த இடங்களுக்குத் திரும்பிப் போய்விடுவது முண்டு , இவர்க 
ளைப்பற்றி ( F. R. Pate Esq. ) பேட்துரை திருசெல்வேலி டிஸ்டிரிச்சு 
கெஜட்டீரி ல் ( p. 225 ) சொல்லியிருப்ப தாவது : 


59 


" These foreigners arrive just at the seasou when the paruvanı 
and alagu are readily to be tapped . They build their little leaf 
huts in the topes , tap the trees according to the terms made 
with the owners and having finished with one tope move on to 
another . அந்நிய ராகிய இவர்கள் , பருவப்பனைகளும் , அலகுப்பனை 
களும் பதனீரிறக்க பக்குவஞ்செய்யப்படவேண்டிய சரியான காலத்தில் 
வந்து சேர்வார்கள் . இவர்கள் , பனந்தோப்புகளுக்குள்ளேயே ஓலைக் 
குச்சுகளை கட்டி வசித்துக்கொண்டு , ஷ மரச்சொத்துக்களின் சொந்தக் 
காரரோடு செய்து கொண்ட ஒப்பந்த நிபந்தனைகளின் படிக்கு , பனை 
களைப் பக்குவம்பண்ணி பதனீரிறக்கும் வேலைகளைச் செய்வார்கள். ஒரு 
தோப்பில் வேலை முடிந்துவிட்டால் , அப்பால் அடுத்ததோப்புக்குப் போ 
வார்கள் என்பதே . 
இந்தப் பனையேறிகளும் , பின்னாலே விவரங்கண்டபடி நாடார்களின் 
புழுக்கைவேலைக்கார ரான மண்டையர் என்னும் கள்ளரும் அநேக 
மாய் தங்கள் எஜமான்களான நாடார்களின் வழக்கபுழக்கங்களைப் பின்பற் 
றுவதினிமித்தம் , அவர்களை நாடார்ஜா தியாரின் உட்பிரிவினராக எண்ணி 
பல ஆசிரியர்களும் தப்பிதமா யெழுதியிருக்கிறார்கள்.. அந்தப்படி , 
1806 - ம் வருஷத்தில் ( Rev. W. T. Ringeltaube ) ரிங்கில்டாப் என் 
னும் மிஷனரிதுரை , இச் சாதியாரின் உட்பிரிவுகளைப் பற்றிச் சொல்லும் 
போது , One of which exclusively Ascends the trees " " ஒரு பிரிவார் 
மரமேறும் தொழிலை பூராவாய் நடத்திவருகிறார்கள் என் றெழுதியிருக் 
கிறார் . அப்படியே , 1843 - ம் வருஷத்தில் , தென் இந்தியா விவரமாய் புஸ்த 
கம் எழுதிய ( Miss S. Tucker ) மிஸ் டக்கர் துரைசானியும் , " The 
cultivation of the palmyra is also the exclusive right of one 
division of these people called the climbing Shanars, and is 
never infringed on by any others . பனை மரச் சம்பந்தமான வேலை 
கள் செய்வது , இந்த ஜனங்களுள் பனையேறிச் சாணார் என்னப்பட்ட 
ஒரு பிரிவினரின் தனித்த சுதந்தரமா யிருக்கிறது ; அந்த வேலைகள் மற் 
றும் எந்தப் பிரிவினராலும் ஒருபோதும் செய்யப்படுகிற தில்லை என் 
றெழுதியிருக்கிறார் . ( Dr. J. Mullens ) மல்லென்ஸ் என்னும் துரை 
தென் இந்திய மிஷன்களைப் பற்றி யெழுதி , 1854 - ல் லண்டனில் அச் 
சிட்ட புஸ்தகத்தில் , They are distinguished among their tribe as 
Panaiyeris or climbers ... The Panaiyeris or climbers are of course 
the poorest of all . அவர்கள் தங்கள் ஜாதியாருள் , பனையேறிகள் 
அல்லது மரமேறிகள் என , மற்றவர்களுக்கு வித்தியாச மாகவே விருந்து 
வருகிறார்கள் ; பனையேறிக ளாகிய இந்த மரமேறிகள் தாம் , நிச்சயமாக 
வே , ரெம்ப ஏழைகள் ” என்று சொல்லியிருக்கிறார் . இந்தப் பனையேறிக 


60 


ளுங் கூட , குற்றமுள்ள வஸ்து வாகிய லாகிரிக்கள்ளிறக்கும் வேலையை , 
சமீபகாலத்துக்குமுன் கவர்ண்மென்றார் அப்காரிடிப்பார்ட்மென்று ஏற் 
படுத்தி , லாகிரிவஸ்துவை மிகுதியும் பாவச்செய்தபின் தான் நூதன் மாய்ப் 
பின்பற்றியிருக்கிறார்கள் . ( பிஷப் கால்வெல்துரையும் அதற்குச் சாட்சி 
பகர்ந் தெழுதியிருக்கிறார் . ) இ.துபோக , சாராயம் முதலான லாகிரி 
வஸ்துக்களுண்டாக்கும் வேலை , இந்தப் பனையேறிகளுக்கும் முற்றிலும் 
அலாக்கான வேறு ஜாதிக்காரரால் நடத்தப்பட்டுவருகிறது . கி.பி. 17 -ம், 
18 - ம் நூற்றாண்டுகளி லெழுதப்பட்டதாக , திருநெல்வேலிஜில்லாவின் 
தென்பாகத்திலுள்ள பல இடங்களிலிருக்கும் சிலாசா ஸங்களை ஆராய்ந்து 
பார்த்ததிலும் , அக்காலங்களில் பனை -தென்னை யேறிக் கள்ளிறக்குவோர் , 
நாடார்ஜா தியாருக் கலாக்கான வேறுபிரிவினரா யிருந்த தாகவே சந் 
தேகமறத் துலங்குகிறது . எல்லாவற்றுக்கும் மேலாக , பனை - தென்னை 
மரங்க ளேறி கள்ளிறக்கும் வேலைகளில் நாடார் குலத்தவருக்கு யாதொரு 
சம்பந்தமு மில்லை யென்பதைப்பற்றி , 1820 - ம் வருஷத்தள வில் இவ்வி 
டம் திருநெல்வேலிஜில்லாவிலே கவர்ண்மென்று ஸர்வேயராக இருந்த 
( T. Turnbill Esq . ) தர்ண்புள் என்னும் துரை , திருநெல்வேலி ஜில்லா 
வின் விவாமாய் கவர்ண்மென்றாருக்காகத் தயாரித்த மேலேகண்ட புஸ்த 
கத்தில், அடியிற்கண்டபடி மிகத்தெளிவான அனுபவத்துடன் எழுதிவைத் 
திருக்கிறார் . அதாவது : 

" The Chantrars are very numerous iu this District 
( Tinnevelly ) ; they are styled Naadigals [ Nadakkals or Nadars) 
and are a inercantile people , distinct from those that extract 
the Toddy from the Palinyra and Cocoanut Trees . ” சான் 
றோர் இந்த திருநெல்வேலி ஜில்லாவில் மிகவும் ஜாஸ்தியா யிருக்கிறார் 
கள் ; அவர்களுக்கு சாடாக்கள் என்று பேர் ; அவர்கள் வியாபாரம் 
செய்கிற ஜனங்கள் ; பனை - தென்னை மரங்களிலிருந்து கள்ளிறக்குகிறவர் 
கள் அவர்களுக்கு அலாக்கான வேறு வகுப்பார் என்பதே , 
கடந்த 1917- ம் வெளியான திருநெல்வேலிஜில்லா கெஜட்டீரி லுங் 

நாடார் குலத்தாரின் உட்பிரிவுகளைப்பற்றி விவரம் சொல்லும் 
இடத்தில் , In villages where both [ Chantran ) agriculturists and 
tappers are fouud , the two classes tend to grow mutually exclu 
sive in regard to social matters. Each section lives by itself ; au 
agriculturist seldoin marries a bride from a tapper s fainily . ” Fira 
றார் குல விவசாயிகளும் பனையேறிகளும் குடியிருக்கிற கிராமங்களில் , 
புழக்கவிஷயங்களில் அவ் விருவகைப்பேரும் ஒருவருக் கொருவர் யா 
தொரு சம்பந்தமு மில்லாமல் தனித்தனி யாகவே யிருந்துவருகிறார்கள் ; 
அவர்க ளிருவகைப்பேரும் தனித்தனியே தங்களைத் தாங்களே நடத்திக் 


رسا 


61. 


கொள்ளுகிறார்கள் . விவசாயிகளாயிருக்கிற வகுப்பார் பனையேறுவோ 
ரின் குடும்பங்களில் பெண்ணெடுத்து விவாகஞ்செய்துகொள்ளுகிற 
தில்லை ” என்று கண்டிருக்கிறது . 

5 திருநெல்வேலி ஜில்லா முதலிய இடங்களில் கிறிஸ்துமார்க் 
கம் ஸ்தாபிக்க துவக்கத்தில்வந்த கிறிஸ்தவ மிஷனரிகளிற் பலர் , அங் 
கங்கே மேற்கண்ட பனையேறிகளும் ஏழைச்சான்றோரும் குடியிருந்த 
டங்களில் இறங்கி , அவர்களோடேமாத்திரம் அதிகப்புழக்கம் செய்து , 
அவர்களுக் கலாக்காயிருந்த பெருங்கூட்டத்தா ரான நாடார் குல மேன் 
மக்களோடு சரியானபடி புழக்கம்வைத்துக்கொள்ளாததால் , நாடார்ஜாதி 
யாரையும் , அவர்கள் உட்பிரிவுகளையும் தொழில்களையும் அந்தஸ்தையும் 
பற்றி பலவிதமான தப்பெழுத்துகள் அவர்கள் மூலமா யுண்டாகி , அப் 
பால் அவைகள் பல சவர்ண்மென்றுப் பிரசுரங்களிலும் வந்துசேரும்படி 
பாதி விட்டது விசனிக்கப்படத்தக்க காரியமே. 

இனி , மேற்சொன்ன புழுக்கைவேலைக்காரராகிய கள்ளரைப் பற்றி 
கொஞ்சம் சொல்லிவிட்டு , உட்பிரிவுகள்விஷயமான விவரத்தை முடிக்சி 
றேன் . 

மண்டையர் என்னும் கள்ளர் . இவர்கள் நாடார்ஜா தியின் உட் 
பிரிவின ரல்லர் . முன் இவர்கள் , சோள தேசத்தின் ஒரு பெருங் குழூஉ ஆய் 
சேர்வை முதலிய பட்டங்களை வைத்திருக்கிற கள்ளர் என்னும் சாதி 
யாரின் ஓர் உட்பிரிவினரா யிருந்து , பின்னால் இவ்விடம் மா றநாட்டில் 
வந்து சேர்ந்தவர்களாகச் சொல்லப்படுகிறார்கள் . இவர்கள் பெருஞ்சொத் 
துடையோரான நாடார் குடும்பத்தினருக்கு வீடுகள் - சொத்துகள் சம்பந்த 
மான எல்லாப் புழக்கை வேலைகளும் செய்கிறவர்களா யிருக்கிறார்கள் . 
கள்ளர் என்னும் இவர்கள் பேர் , முன் இவர்கள் கள்ளிறக்கும் வேலையை 
புலடயோரா யிருந்ததினால் ஏற்பட்ட தாசச் சொல்லிக்கொள்ளப்படு 
சிறது . மண்டையர் என்பதும் , அப்படியே , மது என் றர்த்தமாகிற ‘ மண்டா 
என்னும் சம்ஸ்கிருதபதத்திலிருந்து பிறந்ததா யிருக்கலாம் . இவர்கள் , 
சாடார்களுக்கு ஏவல் செய்வோராய் மாத்திர மல்ல , தருணங்களில் 
போர்வீரராகவு மிருந்துவருவதால் , சேர்வை (from Sans . Chari , foot 
soldier ) என்னும் பட்டம் இவர்களுக்கு வழங்குகிறது . க்ஷத்திரியர் செய் 
யும் யுத்தத்துக்கு ஓர் உபகரணமாகச் சொல்லப்பட்டிருக்கிற " முரசு 
( தொல்காப்பியம் , III . 9.72 ) ஆகிய ராஜமேளமும் இவர் சன் சேவிறெ 
துண்டு . ( A. F. Cox Esq . , I. C. S. ) காக்ஸ் துாையும் , ( Sir . H. A 
Stuart , I. C. S. , C. I. E. ) ஸர் ஸ்வோர்ட் பிரபுவும் , வட ஆற் 
காட்டு டிஸ்டிரிக்கு மானு பல் புஸ்தகத்தில் , “ They were employed , 


62 


by former rulers as foot -soldiers and body - guards ” “ அவர்கள் முற் 
காலத்து அரசரால் ( சேர்வைகள் ) காலாட்படைக ளாகவும் ,அரண்மனைப் 
பாதுகாவலராகவும் வேலைவாங்கப்பட்டார்கள் ” என்று சொல்லியிருப்ப 
தும் , ஷை ஸ்வோர்ட் பிரபு , 1891 - ம் வருஷத்து மதராஸ் சென்சஸ் ரிப் 
போர்ட்டில் , We find traces of a military occupation among 
several toddy - drawing castes of the south " தென் இந்தியாவில் 
மதுவிறக்கும் அநேக ஜாதிகளுக்குள் , முற்காலத்தில் போர் வீரத்தொழிலு 
மிருந்ததைக் காட்டுகிற அலேக அடையாளங்கள் காணப்படுகின்றன , 
என்று சொல்லியிருப்பதும் , இவர்களையும் இவர்களைப்போலொத்த தொழி 
லாளரையும் பற்றிய சங்கதிமே யாகும் .. ( E. Thurston Esq . ) சர்ஸ்ட் 
டன் துரை , இவர்களைப்பற்றி , Kalla . Said to be the original servants 
of the Karukkupattayar , doing menial work in their houses and 
serving as palanquin -bearers . ) கள்ளர் : இவர்கள் , கறுக்குப்பட்டயர் 
என்னும் வகுப்பாருக்கு வேலைக்காரரா யிருந்து , அவர்கள் வீடுகளில் ஏவற் 
றொழில் செய்கிறவர்களும் , அவர்களுக்குப் பல்லக்குச் சுமக்கிறவர்களுமா 
யிருப்பதாகச் சொல்லப்படுகிறார்கள் என்று , மேற்கண்ட தென் இந்திய 
எத்னாகிரபி புஸ்தசத்தில் எழு கிவைத்திருக்கிறார் . இது சங்கதி பிஷப் 
கால்டு வல் துரையாலும் , டாக்டர் போப் துரையாலும் முன்னமே ஒப்பி 
யெழுதப்பட்டு மிருக்கிறது . 1917- ல் வெளியாகியிருக்கிற திருநெல்வேலி 
டிஸ்டிரிக்கு கெஜட்டீரி ல் , ஷை கள்ளர் புழக்கைவேலை செய்வதினிமித் 
தம் அவர்களை " புழுக்க சாணார் என்று பேர் சொல்வது மல்லாமல் , < The 
Pulukka Shanar are properly , the domestic servants of the other 
classes and are , in fact , oftell so employed . They are generally 
spoken cf as an inferior class and are in many places not allowed 
to feed with members of the other sections . சரியாய்ச் சொல்ல 
வேண்டு மானால் , புழுக்கசாணார் ( காடார் குலத்தின் ) மற்றும் வகுப்பா 
ருக்கு வீட்டுவேலைக்காரரா யிருப்பது மல்லாமல் , நிச்சயமாகவே , அவை 
களைச் செய்து வருகிறவர்க ளாகவு மிருக்கிறார்கள் . அவர்கள் தாழ்ந்த 
வகுப்பின சென்று சாதாரணமாய்ச் சொல்லப்படுவதுந் தவிர் , ( நாடார் 
குலத்தின் ) மற்றும் வகுப்பினரோடு பந்திபோஜனம்செய்ய இடங்கொடுக் 
கப்படாதவர்களாகவு மிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது . 
( Dr. G. U. Pope , M. A. ) டாக்டர் போட்துரை, கள்ளர் என்னும் பிரிவி 
வரைப்பற்றி , அவர்கள் , “ probably immigrated at a later period 
“ முன்னொருகாலத்தில் வேறு இடத்திலிருந்து வந்துசேர்ந்தவர்களா யிருக் 
கலாம் என்று எழுதியிருக்கிறார் . மாற நாட்டார் பிரிவில் நாடாக்கள் 


63 


வகுப்பார் எங்செங்கே மிகுந்திருக்கிறார்களோ , அக்செல்லாம் அவர்களைச் 
சார்ந்து இந்தக் கள்ளரும் வேலைக்காரராய்க் குடியிருந்துவருகிறார்கள். 
இவர்கள் தொகை இன்னும் சரியாய்க் கணக்கெடுக்கப்படவில்லை . 

விஷயம் இப்படியிருக்க , ( H. R. Pate Esq , I. C. S. ) பேட்துரை 
யால் எழுதப்பட்டு , 1917 - ம் வருஷத்தில் வெளியாகியிருக்கும் திருநெல் 
வேலி டிஸ்டிரிக்ட்டு கெஜட்டீரி ல் , மேலே சொல்லியபடி பொதுவாய் 
நாடார் குலத்தவர் விஷடமாய் சரியான விவரம் தெரியாமலும் தெரிந்து 
கொள்ளாமலும் , தப்பிதமும் பதார்த்தமல்லாதது மான அதேச நிந்தனை 
யெழுத்துகள் எழுதப்பட்டிருப்பதோடே , நாடார்களின் உட்பிரிவுகள் 
விஷயமாகவும் அடியிற்கண்டது முதலான அநேக பிசகான சங்கதிகள் 
சேர்ந்திருக்கின்றன : - நட்டாத்தியரும் கொடிக்காரரும் ஒன்றுக்கொன்று 
யாதொரு சம்பந்தமு மில்லாத வெவ்வேறு வகுப்பினரா யிருக்க , அவர்க 
ளிருவரும் ஒரே வகுப்பின ரென்றும் They are largely employed in 
the cultivation of betel - gardens . கொடிக்கால் என்னும் வெற்றிலைத் 
தோட்டப்பயிர் செய்வது , அவர்களுடைய பெருமி தமான தொழிலா 
பிருக்கிறது என்றும் சொல்லுகிறார் . கட்டாத்தியருக்காவது , கொடிக் 
காரருக் காவது , வெற்றிலைப்பயிர் செய்வது ஒரு இடத்திலும் ஒருகாலத் 
திலும் தொழிலல்ல . காவேரிபுரத்தாரும் கொடிக்காரரும் ஒரேவகுப்பினரா 
யிருக்க, காவேரிபுரத்தாரை கொடிக்காரருக்கலாக்கான தனிப்பிரிவின 
ராக்கி , அவர்களைப்பற்றி சொல்லிக்கொள்ளுகிறார்களே யல்லாமல் , அவர்கள் 
இந்நாட்டி லில்லை என் றெழுதுகிறார் . புழுக்கச்சாணார் என்று அவர் பேர் 
குறிப்பிடுக றவர்களுக்கு வழங்கும் மண்டையர் அல்லது கள்ளர் என் 
னும் பேரைப்பற்றி டாக்டர் கால்வேல் , டாக்டர் போப் , டாக்டர் தர்ஸ்ட் 
டன் முதலான விசேஷ சாஸ் திரி + ளெல்லாம் சொல்லியிருக்க, இவரு 
டைய எழுத்தில் அப் பேர் ஒரு இடத்திலும் எடுத்துச்சொல்லப்பட 
வில்லை . இந்தக் கள்ளர் , நாடார் குலத்துக்கு அலாக்கான வேலைக்கார 
வகுப்பினரா யிருக்க , அவர்களை பாடார் குலத்தின் ஒரு உட் பிரிவினரா 
யெழுதியிருக்கிறார் . இதுபோக , குருக்கள் என்னும் உட்பிரிவாரைப்பற்றி 
யாதொன்றும் சொல்லவில்லை . 


இனி , நம் நாடார் குலத்தவரைப்பற்றி மேதாவிகளும் அனுபவஸ் 
தரு மான பல கனவான்கள் தங்கள் இயற்கையாய் எழுதிவைத்திருக்கும் 
எழுத்துகளில் , மேலே அங்கங்கே எடுத்துச் சொன்னவைகள் போக , இன் 
னும் மீதமாயிருக்கும் சிலவற்றை இங்கே எடுத்துச்சொல்லுகிறேன் . 

( 1 ) . தமிழ்நாட்டு ஜனங்கள் விஷய மாகவும் சரித்திரவிஷய மாகவும் 
மிகுந்த அனுபவமுடைய மேற்கண்ட ( biss S. Tucker ) டக்கர் துரை 


64 


சானி , 1843 - ல் தென் இந்தியா விவரமா யெழுதிய தம்முடைய புஸ்தகதி 
தில் , “ From all that I can find about them ( Nadars ) , I am much 
inclined to agree with those who consider them to have been the 
original possessors of the ( Tamil ) country . “ நாடார் ஜாதியாரைப் 
பற்றி நான் கண்டுபிடிக்கக்கூடிய சகல ருசுக்களிலிருந்தும் , அவர்கள் 
இந்த ( தமிழ் ) தேசத்தின் ஆதிஉரிமைக்காரரா யிருந்தார்க ளென்று 
அபிப்பிராயப்படுகிறவர்களுடன் நானும் மிகவும் சார்ந்து ஆமோதிக்கிற 
வளா யிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் . 

( 2 ) . மதராஸ் கவர்ணர்கபையில் சனம்பொருந்திய எக்ஸிகியூட்டிவ் 
கவுண் வில்மெம்பரா யிருந்த ( Sir H , A. Stuart , I. C. S. , M. R. A.S .. 
C. I. E. ) ஸர் ஸ்டூவர்ட் பிரபு அவர்கள் , எம் நாடார் ஜாதியாருக்குள், 
அவர்கள் முற்காலத்தில் யுத்தஜாதியா யிருந்த சரித்திரம் துலக்குவதான 
அம்சங்கள் அநேகமா யிருக்கிற தென்றும் , மைசூர்தேசத்தி லாண்ட 
கதம்பர ஜாக்சளும் கூட இக் குலத்தைச் சேர்ந்தவர்களாகச் சொல்லப் 
பகிரர்க ளென்றும் , “ It is by no means certain that the Chandrans 
were not at one time a warlike tribe . - Nadan is - a ruler of a 
nadu or district ; it is the usual title of the southern Chandrans. 
The Chandrans are a hard working , industrious people , and 
pauperism is almost unknown among them . Many are farmers, 
many engage successfully in trdae , and there is at least one 
Chandran Zamindar. சான்றார் ஒரு காலத்தில் யுத்தவீரஜா தியா 
யிருந்தார்க ளென்பது நிச்சயமான சங்க தியா யிருக்கிறது .-- நாடான் என் 
ரூல் சா என்னும் மாகாணத்தை யரசாளும் நாஜா என் றர்த்தம் ; 
அந்தப் பேர் தென்தேசத்திலுள்ள சான்றார்ஜா தியாரின் சாதாரணப் 
பட்டமா யிருக்கிறது . சான்றோர் கஷ்டத்தைப் பாராமல் வேலை செய்கிற 
வர்களும் , தொழில் முயற்சி யுடையவர்களு மான ஜனங்கள் ; பிச்சை 
யெடுத்த லென்னும் பிவிர்த்தி அவர்களுக்குக் கிடைக்காது . அவர்களி 
லநேகர் நிலங்களை விருத்தி செய்வோரும் , அநேகர் வியாபாரத்தை கியா தி 
பெற முன்னே றி கடத்துகிறவர்களுமா யிருக்கிறார்கள் . சான்றோருக் 
குள் ஒன்றுக்கு குறையாத ஜமீன் தார்களும் உண்டு” என்று 1891 - ம் 
வருஷத்து மதராஸ் சென்சஸ் ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கிறார் . 

( 3 ) . ( W. R. Cornisl Esq . , F. R. C. S. ) கார்ணிஷ் துரையைக் 
கொண்டு சவர்ண் மென்றார் தயாரித்த 1871 - ம் வருஷத்து மதராஸ் 
சென்சஸ் ரிப்போர்ட்டில் , < They { 1 , E , The Cliantrars ) do not merely 
mean that they were the original kings of the soil , but that they 
are desceuded from the Aryall Kshatriyas ”. “ சான்றோர் தாங்கள் 


65 


த் தேசத்தின் அதிபூர்வ ராஜாக்களா யிருந்தோ மென்று மாத்திர மல்ல , 
தாங்கள் ஆரியக்ஷத்திரிய குலத்தவ ரென்றும் கருதுகிறார்கள் என்று 
எடுத்தெழுதப்பட்டிருக்கிறது . 

( 4 ) . 1881 - ம் வருஷத்து மதராஸ் சென்சஸ் ரிப்போர்ட்டில் ( Lewis 
Mclver Esq . , I. C. S. ) மாச்ஐவர் துரை , The Chautrar claims 
to be a R < jput . சான்றார் தாங்கள் ராஜபுத்திரவகுப்பா ரென்று வழக் 
கிடுகிறார்கள் ” என் றெழுதியிருக்கிறார் . 

( 5 ) . இந்தியா மொத்தத்தின் ( Director of Statistics ) ஸ்டாடிஸ் 
டிச்ஸ் டயரெக்டரா யிருந்த மகாமேதாவி யாகிய ( Sir W. W. Hunter , 
LL . D. , C. I , E. ) ஸர் ஹண்ட்டர் பிரபுவைக் கொண்டு , இந்திய 
சக்ராதிபத்யம் மொத்தத்துக்கும் விவரமாய் கவர்ண்மென்றார் 1887 - ல் 
தயாரித்த செஜட்டீரிலும் , 1893 - ல் அச்சான சென்னை மாகாண அட்மி 
னிஸ்டிரேஷன் மானுயலி லும் , " Tlley ( i . e . , The Chantrars ) clain , 
perhaps with justice , to be the original lords of the soil , சான் 
றோர் , தாங்கள் இத்தேசத்தின் அதிபூர்வ பூ மியா தீனக்காரரா யிருந்தோ 
மென்று உரிமைபேசுவது ஒருவேளை யதார்த்தமா யிருக்கலாம் என்று 
கண்டிருக்கிறது 

( 6 ) . கல்குத்தாவில் பிரசுரமாகிவரும் ( States111a1 ) ஸ்டேட்ஸ்மன் 
என்னும் மதிப்புப்பெற்ற பத்திரிசையிக், 1899 - ம் வருஷத்தில் , “ It 
seems unquestioned , that the Chantrars , not only for a period of 
iany centuries , dating from long before the Christian era , ruled 
the Dravida country , but vere recognised by the ( later ) Aryan 
invaders as Dravidian Kshatriyas. சான்றார் கிறிஸ்தாப்தத்துக்கு 
வெகுநீண்ட காலத்துக்குமுன் னிருந்தே , அநேக நூற்றாண்டுக் காலங்க 
ளாக திராவிடதேசத்தை அரசாட்சி செய்தவர்கள் என்பது மாத்திர 
மல்ல , ( பின் வந்த ) ஆரியப் படையெழுச்சிக்காரராலுமே , அவர்கள் திரா 
விட க்ஷத்திரிய ரென ஒப்புக் கொள்ளப்பட்டு மிருக்கிறார்கள் என்பது சந் 
தேகமறத் தீர்ந்தகாரியமாய்த் தெரிகிறது என்று பிரசுரிக்கப்பட் டிருக் 
கிறது . 

( 7 ) , திருவாங்கூர் திவான் பேஷ்கரா யிருந்த சனம் திவான் பஹதர் 
வி . நாகமய்யாவர்களைக் கொண்டு திருவாங்கூர்சவர்ண்பென்றார் தயாரித்த 
திருவாங்கூர் ஸ்டேட் மானுட லில் அடியிற்கண்டபடி சொல்லப்பட் 
டிருக்கிறது . அதாவது: 

" The correct form of the name of this face is Chandrar. 
The expressions Chandror and Chandra var - are but different 

9 


C6 


forms of Chandrar. From a few stray hints that are found in 
Tainil literature and the traditions peculiar to the race , we learn 
that the Chandrars belong to a wave of warlike adventurers 
who migrated towards the South from North India . Enathi . 
Natha - Nayanar one of the sixty-three disciples of Siva is des 
cribed as having belonged to the Chandrar caste in the Tamil 
work Periya puranam and as Sakshikulothbhava in the Sanskrit 
work . They appear to have , in the earliest times , settled down 
as rulers in several parts of the country . The fact of their 
having been a ruling race at one time is borne out not only by 
such expressions as Nadar and Nadalvar , but also by numerous 
customs which are peculiar to them and other circuins 
tànces. The expression Nadalvar occurs in some ancient stone 
inscriptions of Travancore. - Their rule ivas subsequently over 
thrown by later waves of Dra vidians . - The people of this 
caste are ordinarily called Chandrars by people of other castes , 
but they themselves use the term Nadar . The word Nadar is 
also used as a title. " " இக் குலத்தாருடைய பேரின் சரியான ரூபம் 
சான்றார் என்பது . சான்றோர், சான் றவர் என்னும் மொழிசளும் சான்ஞர் 
என்பதின் பிரதிவடிவங்களாக இருக்கின்றன. தமிழிலக்கிய நூல்களி 
லே காணப்படுகிற சில்லறையான சில குறிப்புகளீ லிருந்தும் , இந்தக் 
குலத்தாருக்கு மாத்திரம் உரியவைகளா யிருக்கும் ஐதீசங்களி லிருந்தும் , 
சான்றார் வட இந்தியாவிலிருந்து தெற்கே குடியெழும்பிவந்த துணிவான 
யத்தவீர ஜாதியாரின் ஒரு கூட்டத்தைச் சேர்ந்தவர்க ளென்று நமக்குத் 
தெரியவருகிறது . அறுபத்து மூன்று சிவதொண்டர்களி லொருவரான 
எனாதிநாத நாயனார் , சான்றார்ஜாதியைச் சேர்ந்த சென்டதாச தமிழ்ப் 
பெரியபுராணத்திலும் , அவர் , ஸாக்ஷிகுலோத்பவர் என்பதாக அதின் 
சம்ஸ்கிருதப் பிரதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது . அதிபூர்வ காலங்க 
களில் இச் சாதியார் , இத்தேசத்தின் பல பாகங்களில் அரசாளுவோ 
ராய் அமர்ந்ததாகப் புலப்படுகிறது . அவர்கள் , ஒருசாலத்தில் ராஜாங்க 
மாளும் ஜாதியாரா யிருந்தார்களென்ற உண்மைச்சங்கதி யானது , 
நாடார் , நாடாள்வார் போன்ற அவர்களுக்குரிய பட்டப்பேர்களால் 
மாத்திர மல்ல , அவர்களுக்கு மாத்திரம் உரியதான திரளான வழக்சபுழக் 
கங்களாலும் , இன்னும் வேறு பல சங்கதிகளாலும் ருசுவாகின்றன . 
நாடாள்வார் என்னும் பட்டப்பேர் திருவாங்கூர்நாட்டின் சில பூர்வ 
சிலாசாஸங்களில் காணப்படுகிறது . அவர்களுடைய ஆளுசை , பின் 
வந்த திராவிட ஜனங்களின் படையெழுச்சியால் பின்னான ஒருகாலத் 
தில் கவிழ்க்கப்பட்டது . .... இந்த ஜாதிச் சனங்கள் மற்றுஞ்சாதிச் 
சனங்களால் சாதாரணமாய் சான்றார் என்று சொல்லப்பட்டாலும் , 
அவர்கள், நாடார் என்னும் பேரைத்தான் தங்களுக்கு வழங்குகிறார்கள் . 
நாடார் என்னும் பதம் பட்டப்பேராகவும் வழங்கியிருக்கிறது " என்பதே. 

( 8 ) . திருவனந்தபுரம் கவர்ண்மென்று காலேஜில் பேர்பெற்ற புரோ 
* பெஸரா யிருந்தவரும் , பிராமணரல்லாதோரால் மிகவும் கொண்டாடப் 


67 


படுவோரு . மாகிய ( Prof. P. Sundaram Pillai , M. A. , M. R. A. S ) 
புரோபெஸர் சுந்தரம்பிள்ளையவர்கள் எழுதியிருப்ப தாவது : 

Chandrars call themselves also Ksatriyas . Chandrars may 
have occupied positions of as much respectability as they now 
claim among the original Tamil people ; but probably suffered a 
disgrace when the Brahmins came down to the South and 
effected their own supremacy by flattering the ruling ( Telugu ) 
princes .... I doubt not , therefore, that when one dynasty upset a 
previous one , the latter were forced to flee the country and seek 
homes elsewhere , and there hide their name and origin and 
become hewers of wood and drawers of water and under 
take such low Occupations as were despised by the other 
sections of the community who found favour or were tolerated 
by the new dynasty . Such questions , therefore derive import 
ance in one way - namely , if these despised castes should recog 
nise their old high position and should therefore bestir themsel. 
ves and strive to better their position by education , & c . , I should 
say they should have all honour and glory . சான்றார் தங்களை 
க்ஷத்திரியர் என்றும் சொல்லுகிறார்கள் . சான்றோர் இப்போது தாங்கள் 
பாராட்டுகிறபடியே பூர்வ தமிழ்நாட்டு ஜாதிகளுக்குள் மிகவும் மதிப்பான 
அந்தஸ்துகளை யுடையவர்களாசவே யிருந்திருக்கலாம் . ஆனால் அட்புதம் 
பிராமணர் தென்நாட்டுக்கு வந்து , பின்னால் ஆண்ட. ராஜாக்களை முகஸ் 
துதிபாய் ஏமாற்றி, தங்களுக்கு உயர்ந்தபதவிகளை ஆகப்பண்ணிக்கொண் 
டது முதல் தான் சான்றார் குறைவடைந்தார்க ளென்று சொல்லலாம் . 
எனக்கு சந்தேகமறத் தெரிந்தபடி, ஒரு புது ராஜாங்கத்தார் வந்து , முக் 
தியய ராஜாங்கத்தாரைத் தலைகழாய்த் தாழ்த்தி , அவர்களைப் பூமியாதீன 

த் 
தைவிட் டோடப் பெலவந்தஞ் செய்வதால் , அவர்கள் வேறெங்கேயாகி 
லும் புகலிடந்தேடி , அங்கே தங்கள் பேரையும் பூர்வோத்திரத்தையும் 
மறைத்து , பூர்வ கிபியோனியர் விறகுவெட்டிகளும் தண்ணீர்ச் சுமைகா 
ரரு மான துபோல , ஷை புதுராஜாங்கத்தாரின் தயவைப்பெற்று சலக் 
கியமடைந்த இதரஜா திகளால் அவமதிக்கப்படுகிற தாழ்ந்த தொழில்களை 
நடத்திவருவது சகசம் தான் .. ஆகையால் இவ் விஷயங்களை ஒருவகை 
யாய் விசேஷித்துக் கவனிக்கவேண்டியதாகவே யிருக்கிறது . இப்படி 
அவமதிக்கப்படுகிற இந்த ஜாதியார் , தங்களுடைய பூர்வ உயர்வுநிலைமை 
யைக் கண்டுபிடித்ததினால் தங்களிலே மன எழுப்பமாகி தங்களின் தற்கால 
நிலைமையை கல்வி முதலியவற்றால் மேன்மைக்குக் கொண்டுவரப் பிரபா 
சப்பட்டால் , அவர்களுக்கு மற்றவர்கள் சகல கனத்தையும் மகிமையை 
யும் கொடுக்க வேண்டும் என்றே நான் தாராளமாய்ச் சொல்வேன் 


என் 


பதே . 


( 9 ) . இப்படியே இன்னும் வேறுபலரும் எழுதியிருப்பதுண்டு . மத 
ராவில் பிரசுரமாகிற ( The Madras Tines ) மதராஸ் டைம்ஸ் முதலிய 
கியாதிபெற்ற சமாசாரப்பத்திரிகைகளிலும் , நாடார் குலத்தவர் க்ஷத்திரிய 


68 


மூல முடையவர்கள் என்றும் , அவர்கள் கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு 
முன் வரை இத் தமிழ்த்தேசத்தை யாண்டவர்க ளென்றும் , பின் வந்த 
ராஜாங்கத்தாரால் அநேக கஷ்டங்களை யடைந்தார்க ளென்றும் ஒப்புக் 
கொண்டு , 1900 - ம் வருஷத் தளவில் பல சந்தர்ப்பங்களில் பிரசுரிக்கப்பட் 
டிருக் ததாக ஞாபகமிருக்கிறது . 
F ( 10 ) . எம் . டி . சி . ஸெக்ரட்டேரியா யிருந்த ( Rev. A. R. 
Symonds, M. A. ) சிம்மண்ஸ் என்னும் கனம் பொருந்திய பாதிரியார் , திரு 
நெல்வேலிநாட்டிலுள்ள நாடார் குலத்தவருள் விஜயம் செய்து அவர்க 
ளுடைய குணாகுணங்களைக் சவனித்த பின் , Of all Hindiis , the 
Chantrars are the most sensitive about caste . " " இந்தியாவிலுள்ள 
சகல இந்துக்களிலும் சான்றாரைப்போல் , ஜா தியபிமான விஷயமாய் 
மகா மானரோசம் பாராட்டும் ஜாதி இல்லவே யில்லை ” என்று வரைந்தி 
ருக்கிறார் . ” - அப்படியே , நாடார் குலத்தவரின் மத்தியில் 30 வருஷங்க 
ளுக்குமேல் வாசம்பண்ணின ( Rev. Canon A. Margoschis ) கனோன் 
மர்காஷிஸ் பாதிரியார் 1897 - ல் , “ Claunishness shows itself most 
whenever anything happens which is cousidered derogatory to 
their ( i . e . the Nadars ) caste or class , and a man will readily 
lay down his life in defence of his clan . ” நாடார் குலத்தவரிடம் , 
அவர்கள் ஜாதிக்கு அல்லது குலத்துக்கு , நிந்தையா யெண்ணப்படும் 
ஏதாகிலும் காரியம் மற்றவர்களால் நடக்கசேரிட்டால் , அவர்களுடைய 
குழாந்தழுவிய குணம் உடனே மிகவும் ஐ 1 ஸ்தியாய்த் தலைக்காட்டி விடும் ; 
அதாவது , அப்படிப்பட்ட விஷயத்தில் தன் குலமரியாதையைக் காப் 
பாற்றுவதற்காக , நாடார் குலத்தவன் தன் உயிரையுங்க.ட தியாகம் 
பண்ண தயாராயிருப்பான் என்று எழுதியிருக்கிறார் . 


8 ( 11 ) , 1806 - ம் வருஷத் தளவில் இவ்விடம் திருநெல்வேலி ஜில் 
லாவில் மிஷனெரிவேலை பார்த்த ( Rev. W. T. Ringeltaube ) ரிங்கில் 
டாப் பாதிரியார் , Much sincerity is said to be a leading feature 

அதிகமாய் 

உண்மைசொல்வது அவர்களுடைய 
விசேஷகுணமா விருப்பதாய்ச் சொல்லப்படுகிறது என்று எழுதியிருக் 
கிறார் . 


among them . " 


( 12 ) . பிஷப் கால் வெல்துரை, - 1857 - ம் வருஷத்தளவில் திரு 
நெல்வேலி மிஷன்கள் விஷயமாய் இங்கிலாந்தில் செய்த உபநியாசத்தில் , 
காடார் குலத்தவரின் குணங்களைப்பற்றிச் சொல்லியிருப்ப தாவது : 


69 


" In many respects their character is as peculiar as their 
social position . 

They are peculiarly docile and tractable , 
peculiarly fitted to appreciate the advantages of sympathy, 
guidance, and protection , and peculiarly accessible to Christian 
influences - They are by 110 means inferior to their neighbours 
in sincerity. The strong points of the Hindu character are 
patience , good humour , alid natural courtesy , and in these 
particulars the Chantrars are quite on a level with the rest of 
the Hiudus .-- As for patience, they lave been so oppressed and 
harassed ever since they were a people, that it is too frequently 
taken for granted that their patience has 10 limits. - Perhaps 
no caste of Hindus occupies , as a caste , a more respectable 
position as regards the moral pleinents of character . Very 
sensitive and touchy with respect to the houour due to tlieir 
caste , that is , to their counbined personality , they are apt to 
resort to combinations for the purpose of gaining caste-privi 
leges , or revenging caste -injuries; and though individually they 
are easily influenced , there are 110 counbinations innore difficult 
to break or more impracticable than theirs .--Most of the 
peculiarities of the social condition and character of the 
Chaptrars which have now been mentioned , have worked 
together for their good , and have contributed either to the 
reception of Christianity by members of this caste , or to their 
growth in Christian propriety and order after their reception 
of it . Obstacles which exist elsewliere have no place amongst 
them , and facilities abound amongst them which are rarely 
imet with elsewhere . சான்றாடைய 

அந்தஸ்து நிலைமை தனி 
விசேஷம்பொருந்தியதா யிருப்பது போலவே , அநேக விஷயங்களில் 
அவர்களுடைய சணாகுணங்களும் தனிவி சேஷ பொருந்தியவைகளா 
யிருக்கனறன . 

க்ஷணத்தல் பல்விசற்றுக் கொள்வதிலும், சாந்தா டிவடிக் 
சைகளிலும் சான்றார் தனிவிசேஷம்பொருந்தியவர்கள் ; அப்படயே தம் 
களுக்காக மற்ற யர்கள் அனு சாபமெடுத்து கொள்ளுதல் , எல்வழியில் 
நடத்துதல் , பாதுகாத்தல் ஆகிய காரியங்கள ல் தங்களுக்குண்டா கும் 
பிரயோசனங்களை நன்குமதித்து , அதுக்குத்தக்க தாய்த் தாங்கள் நடந்து 
கொள்வதிலும் தனிசேஷ மமைந் தவர்கள் ; கிறிஸ்துமார்க்க இயல்புக்கு 
தனிவிசேஷ தசதியுள்ளவர்கள் சத்தியத்தைப் பேசுவதில் , அவர்கள் 
தங்களுக்குப் பக்கத்திலுள்ள மற்றும் ஜாதுகளுக்கு ஒருவகையிலும் கீழ்ப் 
பட்டவாக ளல்ல . இந்துக்களுடைய சுபாவத்தின் முக்கியமான அம்சங்க 
ளாகிய பொறுமை, நற்குணம் , இயற்சையுபசாரம் என்ற விஷயங்களில் , 
சான்றார் பூரணடாய் மற்றும் இந்துக்களுககொப்பான சமநிலையிலயே 
யிருக்கிறார்கள் . . . . அவர்கள் ஒருஜாதிசயன் றுண்டானது முதல் எவ்வ 
ளவோ 

ஒடுக்கமும் இடுக்கணும் அடைந்திருந்தாலும் , பொறுமை என் 
கிற விஷயத்தில் அவர்களுடைய பொறுமை யானது சணக்கிலடங்காதது 
தா யிருக்கிறதென்று அடிக்கடி அநேகமாய்ச் சொல்லிக்கொள்ளப்படு 


701 


கிறது. 

சன்மார்க்க மூலகுணங்களில் , இந்துக்கள் மொத்தத்திலும் 
எந்த ஜாதி யாவது , ஒருஜதி மொத்தமாக அவர்களுடைய இயற்கைக்கு 
மேலான யோக்கியமுள்ள நிலைமையிலிருக்கவில்லை யென்றே சொல்ல 
லாம் . . தங்கள் ஜாதிக்குரிய மகிமை விஷயத்தில் ரெம்பவும் சுரணை 
யும் வெடுவெடுப்பு முள்ளவர்கள் ; அதாவது , ஜாதியபிமான சுதந்தரம் 
பெறுவதற்காக , அல்லது ஜாதியபிமான விஷயமாய் நேரிட்ட தீமைக் 
குப் பழிவாங்குவதற்காக அவர்கள் ஒத்துக்கூடத் தக்கவர்களா யிருக்கிற 
அவர்களுடைய ஐக்கிய சுபாவந்தான் . தனித்தனியே யிருப்பார்களா 
னால் அவர்கள் பேரிலே அதிகாரம்செலுத்திப்போடலா மென்றாலும் , 
அவர்களுடையதைப்போல் உடைக்க ஏலாததும் அல்லது வேறொன்று 
செய் பஏலாதது மாதிய ஜாதிக் கட்டுப்பாடுகள் வே றெங்கு மில்லை . 

இப்போ சொல்லப்பட்ட சான்றாரின் ஜா திநிர்வாகமும் , நடத்தை 
விசேஷங்களி லநேகமும் சேர்ந்து அவர்களுக்கு நன்மையாக லபித்து , 
அந்த ஜாதிச் சனங்கள் கிறிஸ்துமார்க்கத்தை யனுசரிப்பதற்கும் , அவர் 
கள் அகை அனுசரித்தபிற்பாடு , அவர்கள் கிறிஸ்துமார்க்க ஒழுங்கிலும் 
வரிசையிலும் வளர்வதற்கும் ஏதுவாயிற்று . இது விஷயமாய் மற்றும் 
எவ் டைல்களிலி ருக்கிற தடங்கல்களும் அவர்களுக்குள் இருக்க இட 
மில்லை ; மற்றும் எவ்விடங்களிலும் கண்டுபிடிக்கக்கூடாத உபகரணங் 
களுமோ அவர்களுக்குள் ஏராளமா யிருக்கின்றன என்பதே . 

( 13 ) . மதராஸ் கவர்ணரா யிருந்து , நாடார் குலத்தவரின் குணங் 
களை நன்றாய்க் கவனித்த ( The Hon. Sir Arthur Lawley, G. C. I. E. , 
K. C. M. G. ) ஸர் ஆர்தர் லாலி பிரபு அவர்கள் , 1908 - ம் வருஷத்தின் 
பின்பாகத்தில் திருநெல்வேலியில் நடத்திய ஒரு விசேஷ தர்பாரில் ,நாடார் 
குலத்தவரைப்பற்றி, They are essentially those of sturdy and 
staunch determination to do one s duty and to obey the dictates 
of one s conscience whatever they may be . நாடார்கள் , 
பட்ட கடமையைச் செய்வதில் அதிவிசேஷமாய்த் திடமும் பலமு மான 
தீர்மான முடையவர்களும் , எவ்வளவு கஷ்டமானவைகளா யிருந்தாலுஞ் 
சரி, தங்கள் மனச்சாட்சியில் சரியென்று புலப்பட்ட கட்டளைகளுக்கு 
கீழ்ப்படிகிறவர்களுமா யிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் . 

( 14 ) நேற்றைய தினம் நமது கான்பெரென்னில் அக்கிராசனபதி 
யா யிருந்த கனந்தங்கிய அட்வோசேட்ஜெனர லாகிய The Hon . Mr. 
எஸ் . ஸ்ரீநிவாஸ ஐயங்காரவர்கள், பி . ஏ . , பி . எல் . , நம் நாடார் குலத்த 
வரைப் பற்றி சொல்லியிருப்ப தாவது : 

" You must send such a number of stalwart and eager young 
men as will worthily represent the martial traditions of your 
< cominunity - in the fighting forces of India. ... I am sure your 
coinmunity will not be behind the others in seeking honour and 
distinction in the field of war services . ... Acute observers , Indian 


71 


andEuropean , are united in testifying to your intelligence, inde 
pendence and force of character , to your qualities ( fthrift , 
patience, hard - work and abstinence and to your energy and 
Ente1prise . And daily Experience confirms this verdict. I ! 1 
education and co - operation you are rapidly to the front ranks . ” 
“ இந்தியாவின் படை வீரான் நீங்கள் யுத்தம் பண்ணும் ஜாதியாயிருந்த 
பழயசரித்திரங்களை பெருக்தன்மையாய்த் துலக்குவசாக, நீங்கள் திடமும் 
யுத்த அபேட்சையு முள்ள வாலிபரை போதுமானவரை (காளது யுத்தத் 
துக்கு ) அனுப்பவேண்டும் . உங்கள் குலத்தவர் யுத்தகளத்தில் வேலை 
செய்து கனமும் கீர்த்தியும் பெறுவதில் மற்றவர்களுக்குப் பின்னனடய 
மாட்டார்க ளென்பது என் 

னுடைய 

நிச்சய நம்பிக்சை . உங்கள் குலத் 
தவரை சூட்சமாய்க் கவனித்து வந்திருக்கிற இந்தியரும் ஐரோப்பியரும் , 
நீங்கள் புத்திக்கூர்மையும் , சுதந்தரப்பரியமும் , மனோவலிமையும், சுரு 
சுருப்பு ,பொறுமை, பொறுத்துனழத்தல் என்னும் குணங்களும் , மதுபானம் 
விலக்கும் நடபடிக்கையும் , ஊகமும், முன்னேற்ற முயற்சியும் உடையவர்க 
ளென்று ஏசோம்பலாய்ச் சாட்சிபகர்ந்திருக்கிறார்கள் . உங்களை நித்தி 
யம் யார் கவனித்தாலும் இந்த நற்சாட்சி உறுதிப்படுவதாகவே யிருக்கி 

கல்வியிலும் கூட்டுறவிலும் நீங்கள் தீவிரமாய் தலைமைஸ்தானங் 
களை அடைகிறவர்களாகவே யிருக்கிறீர்கள் என்பதே . 


இனி , நாடார் குலத்தவரின் தற்கால நிலைமையையும் நடபடிக்கைகளை 
யும் பற்றிய சில விவரங்களை இங் கெடுத்துரைக்க விரும்புகிறேன் . 

அவர்களுடைய சன்மார்க்க அந்தஸ்து விஷயமாகவும் , அவர்களை நியா 
யமின்றி இதரஜாதிக்காரர் பகைக்கிறவிஷய மாகவும் மேற்கண்ட கனம் 
வி . பி . சுப்பிரமணிய முதலியாரவர்கள் 1907 - ல் எழுதியிருப்பதாவது : 

வடஜில்லாக்களிலோ சான்றார் - கீழ்ஜாதியாராக மதிக்கப்படுகிற 
தில்லை . கோவில்களுள் மற்றையசாதிகளோடு சமமாகப்போய்ச் சுவாமி 
தரிசனஞ் செய்கின்றனர் . தென்ஜில்லாச்சான்கரே வடஜில்லாக்களுக் 
குச் சென்றால் அங்குள்ள கோவில்களுள் தடைபடாது சென்று சுவாமி 
தரிசனஞ்செய்கின்றனர் . மேற்கூறிய மறவர் - இடையரினும் கீழ்ப்படாத 
சா திஜனங்களுடன் வடஜில்லாச்சான் றார் கூட இருந்து விருந்து அருந்து 
கின்றனர் . இதனைச் சேல ) ஜில்லா. திருச்செங்கோடு தாலூக்கா , 
செய்ப்புதுப்பாளயம் முதலான இடங்களில் விசாரித் தறியலாம் . -- ஒவ் 
வொரு பிரதேசத்திலும் வேசியர்களின் மக்களும் சரியானசம்பந்த மல்லாத 
சம்பந்தத்தாற் பிறந்த பிள்ளைகளும் அவ்வப் பிரதேசத்தில் பெருமி , மா 
பள்ள சாதிகளோடு இரண்டு மூன்று லைமுறைகளில் சலந்து விடுவது 
வழக்கமா யிருக்கின்றது . உத்தமகுலாச்சாரந்தவறாத சான்றார்கள் இவ் 
வாறு கலப்பவர்களிலும் எவ்வளவோ மேம்பட்டவர்க ளென்பது சொல் 
லாமலே விளங்கும் . மேற்கூறிய சங்கரஜாதியாருக்கு இடங்சொடுப்போர் 
கள் , அச் சங்கரசாதிகளும் சான்றாருக்குச் சற்று உயர்ந்து . - தாழ்ந்தும் - ஒத் 
தும் உள்ள வேறுபாதியார்களும் போல , அச் சான்றாரும் கோவில்களில் 
சுவாமிதரிசனஞ்செய்வதற்கு ஏனோ இணங்குகிறார்களில்லை ! ஆழ்ந்து ஆரா 


72 


யுங்கால் , அவ்வாறு இணங்காத சற்கு மேலேவிளக்கிய குலாசாரக்குரைவு 
காரணமாகவு மில்லை என்பதே. 

அவர்களுடைய தற்காலஸ்திதியைப் பற்றி பிஷப் கால்வெல்துரை 
எழுதியிருப்ப தாவது : -- 

<< Whatever their ( i . e . , the Chantrars ) original position 
may have been , I consider that they now occupy a very high 
place amongst the most progressive native tribes and castes in 
Southern India . " " அவர்களுடைய ஆதியியற்கை எப்படி யிருக 

இருந்த போ 
திலும் , அவர்கள் , இப்போது தென் இந்தியாவில் மடாமேலாய் முன்னுக்கு 
வருகிற சுதேசகுலங்களும் -கதிகளு மானவர்களுக்குள்ளே மிகவும் 
உன்னத ஸ்தானத்தை யகடந்திருக்கிறார்க ளென்று நான் அபிப்பிராயப் 
படுகிறேன் ” என்பதே . 

( 1 ) . அந்தப்படி , நாடாண்டு நிலச்சுவான்களாயிருப்பதையே தங் 
கள் பிரதான குலத்தொழிலா யுடைத்தாயிருந்த நாடார்கள் , தங்கள் அர 
சாட்சி நின்றபின்பு , நிலச்சுவான்களாயிருப்பதோடே விவசாயத்தையும் 
வியாபாரத்தையும் விருத்தியாய் நடத்திவருகிறார்கள் . அவர்களுள் , கவர்ண் 
மென்றுக்கு சாதாரணமாக ரிலத் தீர்வையும் வருமானவரியும் செலுத்தி 
வருகிற பட்டாதார்களும் வியாபாரிகளும் எண்ணிறந்தவர்களாயிருப்ப 
தோடே , ஷ வரிகளை பாரிக்கமாய்ச் செலுத்துகிறவர்களின் பேர்களை , 
மதராஸ்ராஜதானியைச் சேர்ந்த தமிழ்ஜில்லாக்களிலும் திருவாங்கூர்ராச் 
சியத்திலும் பிரசுாமாகும் சவர்ண்மென்று கெஜட் களில் இடைக்கிடையே 
வெளியாகிற ( Voters and Electors lists ) வோட்டர்கள் -எலெக்டர்க 
ளின் ஜாப்தாக்களில் காணலாம் . இதுபோக , பண்ணையார்களும் ஜமீன் 
தார்களும் போல பெருந்தொகையான நிலத்தீர்வையும் , வருமான வரியும் 
செலுத்துகிறவர்களும் நம் நாடார் குலத்தில் பல ரிருக்கின் றனர் . 

( 2 ) . தற்காலத்து சாஸ்திரக்கல்விகளிலும் , மற் றலேகஜா தியார் 
களை விட நாடார்ஜாதியார் வெகுவாய் முன்னேற்றமடைந்திருக்கிறார்கள் . 
அந்தப்படி , யூனிவெர்விட்டிபாடங்க ளான ( arts ) சாதாரண சாஸ்திரம் , 
(imedicine ) வைத்தியம் , ( engineering ) இயந்திரசாஸ்திரம் , ( law ) சட் 
டம் , ( agriculture ) விவசாயம் , ( forestry ) பாரஸ்ட்டுக்காடுகளின் பரிபால 
னம் , ( veterinary ) கால் கடை வைத்தியம் , (teachership ) உபாத்திமை , 
( theology ) வேதசாஸ்திரம் முகலானவைகளில் தேறின கிராஜ் யேற்றுக 
ளாகவு : 7 , ( Technical examinations ) கைத்தொழில்ரீக்ஷைகளில் 
தேறின நிபுணர்களாகவும் வெளியேறி , சவர்ண்மென்றின் எக்ஸிகியூட் 
டிவ் , ரெவினியூ, வில் , ஜுடிஷியல் , பப்ளிக் உவகள் , போலீஸ் , மெடிக் 
கல் , பாரஸ்ட்டு , ஸானிட்டரி , எட்யூகேஷனல் , லோக் + ல் - மூனிஸிப்பல் , 


73 


ஸால்ட் - அப்காரி , ரெயில்வே முதலிய பல டிப்பார்ட்மென்றுகளிலும் 
கிறிஸ்தவ மிஷன் தரப்பிலும் , பலவித வியாபார -கைத்தொழில் - விவசாய 
ஏற்பாடுகளிலும் , இந்தியாவிலும் , கீழ் இந்தியத் தீவுகள் முதல் மேற்கே ஆப் 
பிரிக்காவரையுமுள்ள பல வெளித்தேசங்களிலும் , பலவகையான எண் 
ணிறந்த உயருத்யோகபதவிகளை அடைந்தவர்களும் - அடைகிறவர்களுமா 
யிருக்கிறார்கள் . ஹைகோர்ட் முதல் பல கோர்டுகளில் உயர்தரவக்கீல்க 
ளாகவும் பல ரிருக்கின் றனர் . இங்கிலாந்து , அமெரிக்கா முதலிய நவீன 
உயர்தா கல்விஸ்தானங்களுக்குப் போய் ( Barrister- at- Jaw ) பார் - அட் . 
லா , மெடிக்கல் டாக்டர் முதலிய பரீக்ஷை கள் தேறிவந்தவர்களும் பயின்று 
கொண்டிருக்கிறவர்களும் சில ருண்டு. சிலர் , இங்கிலீஷ்- தமிழ் பத்திரி 
கைகள் நடத்துகிற ( Editors ) பத்திராசிரியர் ளூ மாகியிருக்கிறார்கள் . 
சேற்றைத்தினம் நமது மஹாஜன கான்பரென்ஸில் அக்ராசனபதியா 
யிருந்த சனம்பொருந்திய அட்வோ சேட்ஜெனரல் The Hon . Mr. எஸ் . 
ஸ்ரீநிவாஸ அய்யங்காரவர்கள் இது விஷயமாய்ச் சொன்னதையும் நான் 
எடுத்துச்சொல்கிறேன் , கேளுங்கள் : 

<< In the districts in which you are inost numerous , agri 
culture, banking and trade are markedly in your hands . As 
Mr. Justice Benson said , in many villages you own much of the 
land and monopolise the bulk of the trade and wealth . You 
are engaged in many industries, you have been fairly repre 
sented in the bar , and noticeably in the public services 
whether as Judges , Deputy Collectors, or Magistrates, or other 
wise. There are many Nadars who are teachers or medical, 
men . There are many very vealthy men in your community , 
and poverty of the extreme type is , I believe, rare amongst you . 
“ உங்களுடைய ஜனசங்கை அதிகமாயிருக்கிற ஜில்லாக்களிலெல்லாம் 
விவசாயத்திலும் , லேவாதேவியிலும், வியாபாரத்திலும் நீங்கள் அதி 
விசேஷ முக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். ( சென்னை ) ஹைகோர்ட் மாஜி 
ஜட்ஜ் கனம் பென்ஸன் துல ரயவர்கள் சொன்னது போல , அநேக கிரா 
மங்களில் பூமிய : தீனம் உங்களுடையதா யிருப்பது மாத்திர மல்ல , வியா 
பாரத்தின்பெரும்பாசமும் ஐஸ்வரியமும் உங்களுடைய சர்வாதீனத்தி 
லேயே யிருக்கிறது . அநே + வித தை தொழில்களை நீங்கள் நடத்திவரு 
இறீர்கள் . வக்கீல்கள க உங்களில் பல ரிருப்ப தன்றி , ஜட்ஜ்கள் , டிப்டி 
கலெக்டர்கள் , மாஜிஸ்டிரேட்டுகள் போன்ற அகே உத்யோகஸ்தர்க 
ளும் கவர்ண்மென்றுத்தபப்பி லிருக்கிறார்கள் . உபாத்திமார்களாகவும் , 
வைத்திய டாக்டர்க ள : கவும் அலேக சாடார்கள் இருக்கிறார்கள் . மிகுந்த , 
பணக்காரர் உங்கள் குலத்தில் அசே ரிருப்பது தவிர , அற்ந்தரித்திரர் உங் 
களுள் அபூர்வம் என்றும் நம்புகிறேன் " என்பதே . 

10 


74 


உயர்தரக் கல்விபயின்ற நாடார்களுள் , மதராஸுக்கு யூனிவெர் 
விட்டி ஏற்படுமுன் , மகாமேதாவியாகிய (Dr. G. U. Pope , M.A. ) டாக் 
டர் போப்ஐயரவர்களால் ஸ்ரீவைகுண்டம் தாலூகா-சாயர்புரத்தில் ஸ்தா 
பிக்கப்பட்டு , ( Oxford ) ஆக்ஸ்போர்ட் யூனிவெர்ஸிட்டிமுறைப்படி கல்வி 
கற்றுக்கொடுக்கப்பட்ட ( Missionary Institution ) இன்ஸ்டிடியூஷனில் , 
இங்கிலீஷோடே , லத்தீன் , கிரேக்கு , எபிரேயு முதலிய ( Classical 
languages) இலக்கிய பாஷைகளும் , மற்றும் சாஸ்திரங்களும் பயின்ற 
நாடார்களும் , அவ்வித உயர்கல்வியை , மதராஸ் , ( Jaffna ) யாழ்ப்பாணம் 
முதலிய இடங்களுக்குப்போய் பயின்று வந்த நாடார்களும் ஏராளமா 
யிருப்பது போக , மதராஸில் தனிவெர்விட்டி ஸ்தாபிக்கப்பட்டபின் , 
முதலாவதாய் பி.ஏ. பரீக்ஷை தேறிய நாடார் , தஞ்சாவூர் ஸென் பீட்டர்ஸ் 
காலேஜில் வைஸ்பிரின்ஸிபாலா யிருந்த மக -1- 7- ஸ்ரீ ஐஸக் தானியேல் 
நாடாரவர்கள் , B.A . ; * -- முதலாவதாய் எம் . ஏ . பரீக்ஷை தேறி , முதலாவ 
தாய் யூனிவெர்ஸிட்டி பெல்லோ 

ஆன நாடார் , ( Greek ) கிரேக்கு 
பாஷையில் பி . ஏ . தேறியவரும் , திருச்சினாப்பள்ளி எஸ் . பி . ஜி . காலே 
ஜில் இங்கிலீஷ்- பைலாலஜி புரோபெஸரா யிருந்தவரு மான tRev. S. 
ஞானமுத்து ஐயரவர்கள் , M. A. , F. M. U. ; - முதலாவதாய் வக்கீல்உத் 
யோகம் வகித்தவர் , நாங்குனேரிதாலூகா - மருத குளம்வாசி யான ஸ்ரீவை 
குண்டம் 

f மகா- ~ -ஸ்ரீ P , ஜோ ஸப்பாடாரவர்கள் ; - முதலாவதாய் 
பி. எல் . பரீக்ஷை தேறினவர் , மிகுந்த குலாபிமானியும் , நீதிசெய்யும் விஷ 
யத்தில் மகா சுத்தவான் எனப் பேர்வாங்கி அஸிஸ்டன்று செஷன்ஸ் 
ஜட்ஜ்உத்யோகம் செய்தவரு மான கனம் ராய் பஹதுர் ( ஜ . ஜி . சால 
மோன் நாடாரவர்கள் , B. A. , B.L . ; -- சம்ஸ்கிருதத்திலும் இங்கிலிஷிலும் 
புகழ்பெற எம் . ஏ . பரீக்ஷை தேறி , யூனிவெர்ஸிட்டி மெடல்கள் பெற்றவ 
ரும் , கடந்த 3 - வது கான்பரென்வில் புரோபெஸர் ஐஸக் ஞானம்நாடா 
ரவர்கள் பிரசங்கித்தபடி , “ விண்வீழ்சுடர் போல பிரகாசித்து திடீரென்று 
மறைந்துபோன ” வரு மான மக - ள -1 - ஸ்ரீ எஸ் . வி . தாமஸ் நாடாரவர்கள் , 

* இந்த உபநியாஸத்தில் அங்கங்கே பேர்கள் குறிப்பிட்டிருப்பதில் , எடுத்துச் 
சொல்லவேண்டிய பேர்கள் அவ்வளவு மாத்திரமே என்று நான் கருதியதாக எண் 
ணிக்கொள்ளக் கூடாது ; இது அந்தவிஷயமான முதல்பிரயத்தன மான தால் , 
எனக்கு நேரிலும் கேள்வியாலும் தெரிந்த அவ்வளவுபேர்களை மாத்திரம் குறிப்பிட் 
டிருக்கிறேன் . இன்னும் இதில் சேர்க்கவேண்டியதான முக்கியபேர்க ளிருப்பின் , 
அவைகளை தெரிந்தவர்கள் குறிப்பிட் டெழுதியனுப்பினால் , அவைகள் இதன் இரண் 
டாம்பதிப்பில் சேர்க்கப்படும் . ஷ பேர்களில் , தற்போது உயிரோடிருப்பவர் 
களின் பேர்களோடே , காலஞ்சென்றுபோன சில விசேஷமனுஷாட்களின் பேர்களும் 
சேர்ந்திருக்கின் றன . அதில் , காலஞ்சென்றவர்களின் பேர்களுக்கு அடையாளம் 
கொடுத்திருக்கிறது . 


75 


M. A. , உலகமே பிரமிக்கத்தக்க விதமாய் இங்கிலிஷ்பாஷையில் நிபுண 
ரா யிருந்தார்கள் ; அவருடைய சிரேஷ்டசகோதரரான மெஞ்ஞானபுரம் 
ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்ட்டர் f Rev. அம்புரோஸ் தாமஸ் ஐயரவர்கள் , 
பி.ஏ. , தமிழ் , இங்கிலிஷ் தவிர , கிரேக்கு , லத்தீன் , எபிரேயு , அரபு , 
இந்துஸ்தானி, சம்ஸ்கிருதம் , சிங்களம் முதலிய பாஷைகளிலும் விசே 
ஷபயிற்சி யடைந்திருந்தார்கள் ; - தமிழ் . இங்கிலிஷ் தவிர, பல 
பாஷைகளிலும் பிரவிர்த்தியும் நிபுணத்வமும் பெற்றிருக்கும் மேதாவி 
கள் நாடார் குலத்துள் இன்னும் ஏராளமாயுண்டு.-- முதலாவதாய் எம் . எல் . 
பரீக்ஷை தேறி , மதராஸ் ஹைகோர்ட்டில் அட்வோகேட்டா யிருந்த 
கனம் ஜோஸப் ஸத்யநாடாரவர்கள் , M.A., M.L. , யூனிவெர்ஜூட்டி 
பெல்லோ , கார்போரேஷன் கமிஷனர் முதலிய கவுரவ உத்யோகங்களை 
யும் , இந்தியகிறீஸ்தவ சங்கத்தின் பிரஸிடென்றுஸ்தானத்தையும் , 
( Freemason ) பிரீமேஸன் சங்கத்தில் ( The Worshipful Master of the 
Lodge) ‘பூஜிதை எஜமான் என்னும் மகிமைஸ்தானத்தையும் வகித்தார் 
கள் ;-ஷயார் குமாரரும் , நாளதில் மதராவில் ஹைகோர்ட்வக்கீலா 
யிருப்பவரு மான மக- m - m - ஸ்ரீ பாலங்கம் சந்தியநாடாரவர்கள் , M.A. , 
B.L. , லத்தீன்பாஷையில் எம் . ஏ . பரீக்ஷை தேறியிருக்கிறார்கள் ; -முதலா 
வதாய் டிஸ்டிரிக்குரிஜிஸ்திரார் உத்யோகம் வகித்தவர் , குலாபிமானியும் 
சாதூரியமாய்ப்பேசுந் திறமைவாய்ந் சவர்களு மான மக - 1-1 - ஸ்ரீ சாமு 
வேல் சற்குணர் நாடாரவர்கள் , B.A. ; - மதராஸ் - வெப்பேரியில் S.P.G. 
சூப்பரின் றென்டில் மிஷனரியா யிருந்து , 1897 - ல் இரத்தச்சாட்சியாய் 
மடிந்துபோன | Rev. ஜோஸப் ஞானஒளிவு ஐயரவர்களைப் போல் தமி 
ழிலும் விசேஷமாய் இங்கிலிஷிலும் பேசுந் திறமையும் , தைரியமும் , 
யுக்தியும் , சாமர்த்தியமு முள்ள மிஷனரி இந்தியாவில் இனி எழும்புவார் 
களோ என்ற சந்தேகத்தி லிருக்கிறது ; - முதலாவதாய் கல்குத்தா யூனி 
வெர்ஸிட்டியில் படித்து கிராஜ்யேற்றாகி வந்தவர் , மதராஸ் எஸ் . பி . ஜி . 
தியாலஜிசல்காலேஜில் வைஸ்பிரின்விபாலா யிருந்த . Rev. S.Y 

f Y. 
ஆபிரகாம்ஐயரவர்கள் , B.A . ; -- சல்குத்தா யூனிவெர்ஸிட்டியில் பி . ஏ . 
பரீக்ஷைதேறியபின் இங்கிலாந்துக்குப்போய் ( Oxford ) ஆக்ஸ்போர்ட் 
யூனிவெர்ஸிட்டியில் கிராஜ் யேற்றானவர், நாள தில் கும்பகோணம் சவர்ன் 
மென்றுகாலேஜில் புரோபெஸராயிருக்கிற மக- m - 1 -ஸ்ரீ ஆபேல் அருளா 
னந்தம் நாடாரவர்கள் , B.A ; - முதலாவதாய் எல் . எம் . எஸ். பரீக்ஷை 
தேறி, இங்கிலிஷ் யூனிவெர்விட்டிகளில் எம் . டி . முதலிய புட்டங்களும் : 
பெற்று , அமெரிக்காவுக்கும் போய் அவ்விடம் வைத்தியமுறைகளிலும் 


76 


பழகிவந்தவர் , நாஞ்சினாட்டு வாசியாய் மதராவி லிருந்த டாக்டர் 
ஜேம்ஸ் ஹாரிஸ் நாடார் அவர்கள் ; - முதலாவதாய் எம் . பி . , சி . எம் . 
பரீஷைகள் தேறியவர் , நாள தில் மதராஸ் - புர சபாக்கத்தி லிருக்கும் 
மகா-N- ஸ்ரீ மதுரராஜ் ஞானஒளிவு நாடாரவர்கள் , BA . , M.B. , C.M .; 
முதலாவதாய் பி . சி . இ . பரீஷை தேறியவர் , காளதில் மதராவில் 
D. P. W. எக்ஸிகியூட்டிவ் இஞ்ஜினீரா யிருக்கும் கனம் சாய் ஸாஹிப் 
எஸ் . கோவில்பிள்ளை நாடா ரவர்கள் , B.A. , B.E .; - முதலாவதாய் ஷ 
எக்ஸிகியூட்டிவ் இஞ்ஜினீர் உத்யோகம் பெற்றவர் , மகா -ஸ்ரீ ஜே . 
எஸ் . முத்தையா நாடாரவர்கள் ; -முதலாவதாய் டிப்டிகலெக்டர் 
யோகம் பெற்ற மக- ~-~ -ஸ்ரீ நவகணி டேவிட்ராடார் , B.A. , B.L. அவர் 
களை , க்ஷத்திரியவீரத்துவமும் சாமர்த் தியமும் பொருந்திய ஸிம்ஹம் 
எனச் சொல்லலாம் ; - இங்கிலாந்துக்குப்போய் பாரிஸ்ட்டர் பரீக்ஷைதேறி 
யவர் , திருச்செந்தூர் தாலூகா- முதலூர்வாசியாய் ரங்கூனில் பி . ஏ . பாஸ் 
பண்ணின + மகா- m- ஸ்ரீ சத்தியநாதன் சாமுவேல் நாடா பவர்கள் , Bar 
at - Law ; - அமெரிக்காவி லுள்ள ( Yale) யேல் யூனிவெர்விட்டியின் உயர் 
தரப்பரீக்ஷைகளில் முதலாவதாய் தேறிவந்தவர் , மா --ா - ஸ்ரீ ] . S. தியோ 
டோர் நாடார் , M.A. அவர்களும் , அவ்விடம் ( Chicago ) சிக்காகோ யூனிவெர் 
வட்டியில் முதலாவதாய் எம் . ஏ . பரீக்ஷைதேறிவந்தவர் , மக ----- ஸ்ரீ 
ஏ . டேவிட் மாசில்லா மணி நாடாரவர்கள் , M.A. யும் ஆகும் ; - பிறையாறு 
வாசியும் , நாடார்மஹாஜன சங்கத்தின் முதலாவது ஸெக்ரட்டரியு மாகிய 
கனம் . S. முத்துசாமி நாடாரீவர்கள் , B.A. , இந்து நாடார்களுள் முதலாவ 
தாய் பி . ஏ . பரீக்ஷை தேறிஞர்கள் ; -- காயாமொழிவாசியும் , நாள தில் 
ஸ்ரீவைகுண்டம் யூனியன் சேர்மனு மா ன வக்கீல் , மகா- ~-ஸ்ரீ S.S. ஆதித் 
தநாடாரவர்கள் , B.A. , B.L., இந்துநாடார்களுள் முதலாவதாய் பி . எல் . 
பரீக்ஷை தேறினார்கள் ; - சிவகாசியில் பரம்பரைதனவந்தர் - குடும்பத்தி 
லுதித்து , தற்போது மதராஸ் ஹைகோர்ட்டில் பிராக்டிஸ் செய்துவருகிற 
மகா- ~-ஸ்ரீ மொ . சி ஆ . சிதம்பரநாடாரவர்கள் , B.A , B.L. , இந்து நாடார் 
களுள் முதலாவதாய் ஹைகோர்ட் வக்கீலானார்கள் ;-பாளையங்சோட்டை 
வாசியான மகா -1 -ஸ்ரீ ஜே . எஸ் , டேவிட்ராடார் , இங்கிலாந்தில் முதலா 
வதாய் { I. M. S. ) ஐ . எம் . எஸ் . என்னும் மதிப்புள்ள வைத்தியசாஸ்திரப் 
பரீக்ஷை தேறி , தற்சமயம் மெஸோபத்தாமிய போர்க்களத்தில் ( Captain ) 
காப்டன் உத்யோசம் வகித்துவருகிறார்.- நாடார் குலப் பெண்களிலும் 
எண்ணிறந்தபேர் , மெட்ரிக்லேஷன் , ( எப் . ஏ . ) இன்டர்மீடியேட் முதலிய 
பரீக்ஷைகள் தேறியிருப்ப தன்றி , பி . ஏ . , எல் . ட்டி . முதலிய உயர் பரீ 


77 


க்ஷைகள் தேறியவர்களும் பல ரீருக்கின்றனர் . இதுபோக , எல் . எம் . 
எஸ் . முதலிய வைத்தியசாஸ்திரப் பரீக்ஷைகள் தேறிய பெண்களும் சில 
ருண்டு , முதலாவதாய் பி . ஏ . , எல் . ட்டி . பரீக்ஷைகள் தேறி ஸ்கூல் 
இன்ஸ்பெக்ட்ரஸ் உத்யோகம் செய்த பெண் , 1 மிஸ் செவி ஞானம் 
அம்மாள் , B.A. , L.T .; பெண்களுள் முதலாவதாய் எம் . பி . , சி . எம் . பரீ 
க்ஷைகள் தேறியிருப்பது , மிலிஸ் ரத்தம் ஐஸக் அம்மாள் , M. B. , C. M. 
- உயர் தாக்கல்வி பயின்று , உயர் தர உத்யோகங்கள் வகித்தவர்களும் 

ம் - வகிப் 
வர்களு மான மற்றும் சகல நாடாரமேதாவிகளின் நாமங்களும் , நாடார் 
குல 

டரெக்டரி எழுதப்பட்டால் அதில் விவரமாய் வரக்கூடும் . 


அங்கங்கே கிறிஸ்தவமிஷனரிகள் முதலானவர்களா லேற்பட்ட பள் 
ளிக்கூடங்க ளிருந்து வருவது போக , திருநெல்வேலிஜில்லா , திருச்செந் 
தூர் தாலூகாவில் , காயாமொழி , பரமன்குறிச்சி , தண்டுப்பத்து , படுக்கப் 
பத்து , பள்ளக்குறிச்சி , கானம் , வாணுபன்விளை , ஆறுமுகனேரி முதலிய 
ஊர்களில் அந்தந்தஊர் தலைமைநாடார்களாலும் , மூக்குப்பீறிகுடி , பேய்க் 
குளம் முதலிய ஊர்களில் , எகோவாமேசியாமார்க்கத்தா ரான இந்திய ஏக 
இரக்ஷக சங்கத்தார் என்னும் நாட்டார்சபையாராலும் , ஸ்ரீவைகுண்டம் 
தாலூகா , ஏறல் , உமரிக்காடு , குலயங்கரிசல் , மடத்தூர் முதலிய ஊர்களில் 
அவ்வவ்விடத்து நாடார்களாலும் , தூத்துக்குடியில் ஒரு நாடாராலும் , 
அப்படியே , திருநெல்வேலிஜில்லாவின் சேஷ தாலூகாக்களிலும் , திரு 
வாங்கூரைச்சேர்ந்த நாஞ்சினாட்டிலும் , ராமநாதபுரம் , மதுரை , கோயமுத் 
தூர் , தஞ்சாவூர் முதலிய ஜில்லாக்களிலும் ஆங்காங்குள்ள நாடார்களா 
லும் , விசேஷமாய் நாடார்குலச் சிறுவர் - சிறுமிகளின் கல்விவிருத்திக் 
காக சுயமுயற்சியாய் எலிமென்டரிஸ்கூல்கள் ஸ்தாபிக்கப்பட்டு , இதரஜா 
திப்பிள்ளைகளும் அவைகளில் படிக்க இடங்கொக்ேகப்பட்டிருக்கிறார் கள் . 
நாடார்குல டயரெக்டரி தயாரானால் , அவைகள் திட்டவட்டமான விவ 
ரத்துடன் வெளியாகும் . அவைகளுள் , விருதுப்பட்டி க்ஷத்திரிய வித்யா 
சாலை , சிவகாசி விக்டோரியா ஹைஸ்கூல் , பிறையாறு நாடார் ஹைஸ் 
கூல் என்பவை கள் ஹைஸ்கூல்க ளாகவும் , அறுப்புக்கோட்டை , பட்டி 
வீரன்பட்டி , திருமங்கலம், கமுதி, பாலையம்பட்டி , சாத்தூர், கடம்பூர் , 
ஆறுமுகனேரி முதலிய இடங்களி லிருப்பவைகள் , தற்போது ஸெக் 
கண்டரிஸ்கூல்களூர் , 1 - வதுகிரேட் எலிமென்டரிஸ் கடல்களு மாக இருந் 
தாலும் , சீக்கிரம் அதினும் உயர்வடையக்கூடியவைகளாவும் இருக்கின் 
றன.- விருதுப்பட்டியில் மாத்திரம் நாடார்களின் பொது மகமைச்சொத் 
துகள் சுமார் 1 கோடிரூ . பெறுமான தாகவும் , அவைகளின் வருஷாந்தா 


78 


மசமைவரும்படி சுமார் 1 லக்ஷரூபாயாகவும் இருப்பதின் ஒரு பாகத்தி லிருக் 
தேஷை. க்ஷத்திரியவித்யா சாலை நடத்தப்பட்டுவருகிறது .-- துவக்கத்தில் , 
விருதுப்பட்டி கனம் ல . பெ . சண்முகநாடா ரவர்கள் , இந்த வித்யாசாலை 
விஷயமாய் மிகவும் ஊக்கத்துடன் வேலைசெய்து , மானேஜராகவு மிருந்து 
இதை முன்னுக்குக்கொண்டு வந்தது மல்லாமல் , ஷை வித்யாசாலைக் கட்டிடத் 
துக்காக , தம் சொந்தத்திலிருந்து ரூ .13,000 கொடுத்தும் உதவினார்கள் . 
விருதுப்பட்டி மகா- ~-ஸ்ரீ சி . த . சங்கரலிங்க நாடார் , சுமார் 10,000 ரூ . 
பெறுமானதாக தூத்துக்குடியி லிருக்கும் தம்முடைய துவரைஉடைக் 
கும் தொழிற்சாலையை ஷ க்ஷத்திரியவித்யாசாலைக் கென்று . ( will) 
உயில்சாதனம்பண்ணி , நன்கெர்ட்டயாகக் கொடுத்திருக்கிறா. இதுபோக , 
இந்த வித்யாசாலைக்காக , தூத்துக்குடியில் நாடார்களால் ஒரு ரிஸர்வ் 
பண்டும் ஏற்பட்டிருக்கிறது . ஷை க்ஷத்திரியவித்யாசாலையிலிருந்து தேறி 
னவர்களாய் காலேஜ்களில் சேர்ந்துபடிக்கும் மாணாக்கருக்கு ஷ நிதி 
களிலிருந்து ஸ்காலர்ஷிப்உதவி நடக்கிறது . இந்த வித்யாசாலையில் 
தற்சமயம் 1,000 மாணாக்கர்களுக்குமேல் படிக்கிறார்கள் . இதைப்பற்றி 
1909 - ல் டாக்டர் தாஸ்ட்டன் துரை, தென் இந்திய எத்னாகிரபிபுஸ்தகத்தில் 
( VI . 378 ) எழுதிவைத்திருப்ப தாவது : 

“ The Chandrans have established a school, called Kshatriya 
Vidyasala , at Virudupati in Tinnevelly . This is a free school , 
for attendance at which no fee is levied on the pupils , for the 
benefit of the Chandran community , but boys of other castes 
are freely admitted to it . It is maintained by Chandrans from their 
mahimai fund , and the teachers are Brahmans , Chandrans , etc. 
க்ஷத்திரியரின் அறுவகைத்தொழில்களி லொன்று ஈதல் ( தாநம் ) 
ஆக இருக்கிறபடிக்கு , இந்த க்ஷத்திரிய வித்யாசாலையில் , பிராமணர் 
உள்பட திரளான இதாஜா திப்பிள்ளைகள் யாதொரு பீஸும் கொ 
இக்காமல் நாடார்களிடம் வித்யாதானம் பெற்றுவருகிறார்கள்.- இது 
போச , கடம்பூர் ஸ்ரீமான் க . அ . ரா . ம . மகாலிங்கராடா ரவர்கள் , ஷை 
யூரில் தம் சொந்த ஐவேசிலிருந்து ரூ .15,000 க்குமேல் செலவுசெய்து , 
நாடார் ஜியார்ஜ் ஸ்கூல் என்னும் நாமமாய் ஒரு ஸெக்கண்டரிஸ்கூல் 
ஏற்படுத்தி , அதில் நாடார் குல சிறுவர் - சிறுமிகள் இலவசமாய்க் கல்வி 
பயின்றுவரும்படி செய்திருக்கும் நட்டடிக்கை யானது , மிகவும் புகழ்பெ 
ஓங் சாரியமே.-- மேலும் , ஷ விருதுப்பட்டியிலும் , சிவகாசி , பட்டிவீ 
ரன்பட்டி முதலிய இடங்களிலும் , நாடார் குலப் பெண் குழந்தைகள் படிப் 
பதற்காக தனியாக சச்ல்ஸ் ஸ்கூல்களும் நாடார்களால் உண்டாக்கப்பட் 
டிருக்கின்றன. தவிர , ( F. M, S. ) பெடரேட்டட் மேலே ஸ்டேட்ஸ் - குலா 


79 


லம்பூரில் வியாபாரம் செய்துகொண் டிருக்கிற கமுதிவாசிகளான இரு 
சசோதரர்கள் , சமுதி ஊரிலுள்ள சாடாரப் பெண்களின் கல்வி விருத்தி 
யைக்கருதி , தங்கள் சொந்தப்பொறுட்பாய் , கமுதி பாலபோதினிப் பெண் 
பாடசாலை என் சொன் றேற்படுத்தி நடத்திவருவது மிகவும் மதிகக்ப் 
படத்தக்க காரியமே . 

இதுவன்றி , மதராசில் மதராஸ்ராடார்கள் சங்கம் , நாசபட்டணத் 
தில் பாண்டீரகுல அபிவிர்த்தி சங்கம் , மதுரையில் பாலிய நாடார்கள் 
சங்கம் , ஆண்டிபட்டியில் க்ஷத்திரிய அபிவீர்த்தி சங்கம் , கடலாடியில் 
நாடார்கள் தர்மபரிபாலன சபை , பெருநாளியில் நாடார்கள் தர்மபரி 
பாலன சங்கம் , கல்லூருணியில் - சபை, திருமங்கலத்தில் க்ஷத்திரிய குல 
கல்விச்சங்கம் & லைபிசேரி , விருதுப்பட்டியில் சாய்பஹதுர் T. ரத்ன 
சாமிநாடார் மெமோரியல் ரீடிங்ரூம் & லைபிரேரி , க்ஷத்திரிய ஊழிய 
சங்கம் , பங்கஜவிலாஸ வித்யாபிவிர்த்தி சங்கம் , அறுப்புக்கோட்டை 
யில் நாடார்கள் கல்விப்பிரசங்க சபை , பாலசந்திர விதயாபிவிர்த்தி சங் 
கம் , பாலையம்பட்டியில் பால்யநாடார்கள் சங்கம் , ஏழாயிரம்பண்ணை 
யில் சான்றோர் சன்மார்க்க சற்சனர் சபை , சிவகாசியில் நாடார் அபி 
விர்த்தி சங்கம் , சாத்தூரில் நாடார்கள் சதானந்த சபை , கடம்பூரில் 
நாடார்கள் கல்விச்சங்கம் , முக்கூடலில் க்ஷத்திரியபாலியர் அபிவிர்த்தி 
சங்கம் , பொதுவாய் திருநெல்வேலியில் தக்ஷிண மாறநாட்டார் பேட்டை 
நிதி , பாளையங்கோட்டையில் நாடார்கள் சங்கம் , மூக்குப்பீறி குடியில் 
பென்ட்லன் ெரீடிங்ரூம் , சிலோன் - மஸ் கேலியாவில் நாடார் ஆஸோஸி 
யேஷன் , ஷ டிக்கோயாவில் நாடார் அஸோசியேஷன் , ரங்கூனில் 
‘ நாடார் மஹாஜன பர்மாகிளைச்சங்கம் , முதலிய சல்விச்சங்கங்களும் தர்ம 
சங்கங்களும் உண்டாகி நடைபெற்று வருவதும் , நம் நாடார் குலத்தவ 
ரின் கல்விவிருத்தி நடபடிக்கைகளா யிருக்கின் றன . 

மேலும் , கைத்தொழில் விரு ச் திக்கான படபடிக்கைகளும் நம் நாடார் 
குலத்தவருள் அங்கங்கே ஆரம்பித்திருக்கின்றன . அவைகளில் , பர்மாவைச் 
சேர்ந்த ரங்கூனில் ( Saw nills ) மரமறுக்கும் யந்திரங்கள் வைத்து மிகுதி 
யாய்வேலை நடத்தும் , மாங்குனேரித்தாலூ சா - இட்டமொழி வாசியான ஒரு 
நாடார்கம்பனியின் ஆதீனததில் , கப்பல் கட்டும் வலை ஆரம்பித் திருப்பது , 
மிகவும் முன்னேற்றமும் , தற்காலம் மிக அவசியமு வேலசளி 
லொன்றே . - அதுபோக , ஒரு சிவகாசிநாடாரின் சம்பேனியால் , விளாத் 
திகுளம் , குளத்தூர் முதலிய இடங்களில் ஜின்சள் வைத்து வேலைாடத்தி , 
தென் இந்தியாவின் பஞ்சு இத ரதேசங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது . , 
- விருதுப்பட்டியில் ஒரு நாடார் கம்பேனியாரால் , சாப்பித்தூளும் தேயிலை 
யும் டப்பாக்களி லடைத்து இதரநாடுகளுக்கு பெருமிதமாய் ஏற்றுமதி 


மான 


80 


செய்யும் தொழில் நடந்துவருகிறது.-- பெருங்காயம் ( தூள் காயம் ) செய்து 
இதர நாடுகளுக் கனுப்பும் வேலையும் விருதுப்பட்டியில் சில நாடார்களால் 
நடந்தேறிவருகிறது.- மதராஸ் - சுங்குவார் தோட்டத்தி லிருக்கும் 
நாடாரால் , பட்டணம் பொடி அல்லது சுகந்த மூக்குத் தூள் என தென் 
தேசத்தில் பிரசித்திபெற்ற புகையிலைத்தூளை நயம்பட ஆயத்தம் செய்து , 
வெளிநாடுகளுக்கு ஏராளமாயனுப்பும் தொழில் நடந்துவருகிறது .-- மேலே 
( பக் . 52 , 53 ) சொல்லியபடி ,பீடி - பால்திரட் உற்பத்திசெய்யும் கைத்தொ 
ழில் , முக்கூடல் வட்டகை நாடார்களால் நடத்தப்பட்டு , சிலோன் , திரு 
வாங்கூர் , திருநெல்வேலி, ராமநாதபுரம் , மதுரை முதலிய சீமைகளில் 
கிட்டத்தட்ட பூராவும் அவர்களுடைய ஷ சரக்குகளே பரவு தலான நிலை 
மையை யடைந்துவருகின்றன.-- புகையிலையைப் பக்குவம்பண்ணி ஏற்று 
மதிசெய்யுக் தொழில் சிவகாசிவட்டகையிலும் , தொவரையைஉடைத்து 
பருப்பாக்கி ஏற்றுமதிசெய்வது விருதுப்பட்டியிலும் , ஏராள மாய் அரிசி 
குத்தியனுப்புவது திருமங்கலத்திலும் , ஏறல்- திருவழுதிநாடான் விளையிலும் 
நடந்துவருகிறது.-- அளங்கள் வைத்துநடத்தி உப்பு ஏற்றுமதி செய்வது , 
தூத்துக்குடி , காயல்பட்டணம் , ஆறுமுகனேரி , குலசேகரன்பட்டணம் , 
கூந்தங்கழி , நாஞ்சினாடு முதலிய இடங்களில் , விசேஷமாய் நாடார்களின் 
ஆதீனத்துக் கைத்தொழிலா பிருந்து வருகிறது.-- மதுரையிலுள்ள ஒரு 
நாடாரால் ஐரோப்பியர் செய்யும் மாதிரியாய் புகையிலைச்சுருட்டும் , இன் 
னும்சில நாடார்களால் இங்கிலாந்தில் செய்துவருவதுக் கொப்பான 
( biscuits ) பிஸ்கோத்துகளும் செய்து , லேபல்களும் போட்டு , இதர 
நாடுகளுக்கும் தேசங்களுக்கும் ஏராளமாய் ஏற்றுமதியாகிக்கொண் டிருக் 
கின்றன.- பாளையங்கோட்டையில் ஒரு நாடாரால் ஐரோப்பாவில்செய் 
வதுக் கொப்பாக, உயர் தினுசான பலவகை ரொட்டிகள் , பன்கள், 
கேக்களும் , ரவைகளும் செய்யப்படுகின்றன.- அப்படியே , கற்கண்டுசெய் 
யும் தொழிலும் , சாம்பிராணி தயார் பண்ணும் வேலையும் , மதுரை நாடார் 
களால் நடந்தேறிவருகின் நன .-- வைத் தியவிஷயமாய் ,தஞ்சாவூரில் நடந் 
துவரும் கனம் ராவு ஸாஹிப் மு . ஆபிரகாம்பண்டிதரவர்களின் கருணாதி 
ஏற்பாடும் , திருச்சினாப்பள்ளியில் கனம் டாக்டர் ஏ . மதுரம் அவர்களால் 
நடந்துவரும் குரு எ ற்பாடும் , இந்தயாவிலும் , இன்னும் உலகத்தின் பல 
இடங்களிலும் மிகவும் மதிப்பும் கியாதியு மடைந்துவருகின்றன . இதற் 
கடுத்துமதிப்புள்ள இன்னும்பல தனித்தனி வைத்திய ஏற்பாடுகளும் 
நாடார்களால் அங்கங்கே நடந்துவருகின்றன . விவசாய விஷயமாய் 
கனம் ஆபிரகாம் பண்டிதரவர்கள் , தஞ்சாவூருக்கடுத்த மேல்புறத்தில் 
கருணானந்தபுரம் என்னும் நாமமாய் ஒரு குடியேற்றத்தை உண்டு 
பண்ணி , அதில் பெரும் பணச்செலவில் கிணறுகள் வெட்டி , தண்ணீ 


. 


N 


81 


ரிறைக்கும் இயந்திரங்களும் வைத்து நடத்திவரும் விவசாய மானது , 
மற்றவர்களுக்கு மாதிரியாகக்கூடிய நல்நடபடிக்கையா யிருக்கி 
றது.-- புஸ்தகம் அச்சிடுதல் விடிய மாகவும் , ஷ பண்டிதரவர்கள் , 
பெருஞ் செலவுசெய்து , ( electric power ) மின்சார சக்தியினால் 
‘ லாலி என்னும் நாமமாய் ஒரு பிரின்டிங்பிரஸ் நடத்திவருகிறார்கள் . 
இதைத் தவிர , பாளயங்கோட்டையில் ‘ டார்ளிங் பிரள் , விருதுப்பட்டி 
யில் சச்சிதானந்தம் பிரஸ் , சேலத்தில் திராவிடாபிமானி பிரஸ் , மதரா 
வில் விஜபவிகடன் பிரஸ் , நாகர்கோவிலில் விக்டோரியா பிரஸ் முத 
லானவைகளும் நாடார்களால் நடத்தப்பவென வன்றி , நமது நாடார்மஹா 
ஜனசங்க வைஸ்பிரஸிடென்றவர்களால் , மதராவலில் முன் வி . என் . 
ஜூபிலி பிரஸ் என்னும் பேருள் பிரஸ்தாபத்துடன் நடந்தேறிய பிரஸ் , 
தற்சமயம் பிறையாற்றில் அக் குடும்பத்தவர்களால் ரத்த விலாஸம் பிரஸ் 
என்னும் நாமமாய் நடைபெற்று வருகிறது .-- அநேக இடங்களில் 
(Book -binding ) புஸ் தகம் பைன்ட் பண்ணும் வேலைகளும் நாடார்களால் 
நடந்துவருகின்றன.-- அறுப்புக்கோட்டைவாசி யான ஒரு நாடாரால் 
உயர் தர ( Flute Harmoniums ) புளூட் ஆர்மோனியங்கள் செய்து 
இத மாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன ; பேம்பாடான தமது வேலைக் 
காக இவர் , லால்குடி பொருட்காட்சிசாலையில் தங்கமெடலும் பரிசளிக் 
கப் பெற்றிருக்கிறார்.-- மகா தர்மிஷ்ட னான ( REV . Canon Margoscbis ) 
மர்காஷிஸ் பாதிரிதுரையவர்கள் நாசரேத்தி லுண் பெண்ணி நடத்தி 
வந்த ( Art audl Industrial School ) கைத்தொழிற்சாலையில் படித்து 
வெளியேறினவர்களி லசேகர் நாடார்குலத்தவரா யிருப்பதால் , அவர்க 
ளாலும் அங்கக்சே பலஇடங்களில் நெசவு , தச்சு , சொல் , பலவிததையல் , 
படம்வரைதல் முதலியகைத்தொழில்கள் கடந்துவருகின்றன.-இதுபோக 
நாடார்களி லநேகர் , அங்கங்கே ( photograplers) புகைப்படம்பிடிக் 
கும்தொழிலுடையோ ராகவும் , ( artists ) சித்திரவரைகிறவர்களாக 
வும் இருக்கிறார்கள் .-- சனம் ராவு ஸாஹிப் ஆபிரகாம் பண்டிதரவர்களு 
டையவும் , கனம் மதுரம் டாக்டர் அவர்களுடையவும் வைத்தியம் , விவ 
சாயம் முதலான சைத்தொழில்முயற்சிகளைப் பற்றி , ( Somerset Playye 
Esq . , F. K.G. S. ) பிளேயின் என்னும் கனம்பெற்ற துரை , 1914-15 - ல் 
லண்டனில் திரளான உயர்தரபோட்டாபடங்களுடன் அச்சிட்ட "Soutl.erit 
India தென் இந்தியா என்னும் விசேஷ புஸ்தகத்தின் 430 , 451 , 486 
491 - ம் பக்கங்களில் வி உரமாய்ச் சொல்லப்பட்டிருக்கிறது . 

11 


82 


தங்கள் இருப்பிடங்களை விட்டு வியாபாரத்துறைமுகங்க ளான அந் 
நிய இடங்களுக்குப்போய் , பற்பலவகையான சரக்குகளை வண்டிகள் முத 
லான ஹேதுக்களால் கொண்டுபோயும் - கொண்டுவந்தும், அங்கங்கே நாட் 
பட இருந்து கடைகள் - பேட்டைகள் ஏற்படுத்தியும் வியாபாரம் செய்வ 
தையும் , நாடார்கள் தங்கள் ஆளுகை விட்டுப்போன தின் பின்னால் துடங்கி 
நடத்திவருகிறார்கள் . அந்தப்படி , கடந்த 200 சொச்ச வருஷங்களாக 
தக்ஷிண மாறநாடார்களால் திருநெல்வேலி ஜில்லாவில் , குலசேகரபட்ட 
ணம் , தூத்துக்குடி ( 4 ) , ஸ்ரீவைகுண்டம் , சீவலப்பேரி , கயற்றாறு , கழுகு 
மக , சங்கரன்கோவில் , கோவில்பட்டி , உப்பூத்தூர், நாகலாபுரம் , கீழ்சாட் 
இக்குறிச்சி முதலிய இடங்களிலும் , ராமநாதபுரம்ஜில்லாவில் , குமாரபுரம் 
( வீரப்பட்டி ) , சிப்பிப்பாறை , ஏழாயிரம்பண்ணை , சூரங்குடி , கொல்லப் 
பட்டி , கோட்டையூர் , சிவகாசி ( 2 ) , சேடபட்டி கன்னிசேரி ), ராமநாத 
புரம , அறுப்புக்கோட்டை , விருதுப்பட்டி ( 3 ) , வரல்பட்டி , நடையனேரி , 
செவ்வல்பட்டி முதலிய இடங்களிலும் , மதுரை ஜில்லாவில், திருமங்கலம் 
சின்னம்மனூர் , தும்பிச்சிகாயக்கனூர் , மதுரை , ஆண்டிபட்டி , தேனீ, உத் 
தமபாளயம் , அம்மையநாயக்கனூர் , நிலக்கோட்டை ( 2 ) , திண்டுக்கல் , 
பழனி முதலிய இடங்களிலும் , அதற்கப்பால் உடுமலைப்பேட்டையிலுங் 
கூட பேட்டைகளும் முஜாபர்சானாச்களும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன . 
அப்படியே , உத்தர மாறநாடார்களின் பேட்டைகளும் முஜாபர்கானாக்க 
ளும் தக்ஷிணமாறநாடார்களுடையவைகளை விட அநேகமடங்கு ஜாஸ்தி 
வாய் வடக்கே வெகுதூரம்வரையு மிருக்கின்றன ; அவைகள் இன்னும் 
கணக்கெடுக்கப்பட வில்லை .-- நாளதில் , மாறாடார்கள் , தமிழ்நாடெங் 
கும் மாத்திர மல்ல , அதற்கப்பால் கர்நாடக- தெலுங்க- மராட்டிய சௌ 
பாஷ்டிய நாடுகளிலும் , வங்காளம் முதலிய கௌடா கெளிலும் , இலங்கை, 
பர்மா , மலே ஸ்டேட்ஸ் , ஸ்டிரேட்ஸ் - கீழ்இச தியத் தீவுகள் முதலிய இடங் 
களிலும் உள்ள எண்ணிறந்த வர்த்தகமுக்கிய ஸ்தானங்களில் அநேக 
வகையான வியாபாரங்களை நடத்துகிறவர்களா யிருக்கிறார்கள் . 


முற்காலத்திலுள்ள நம் முன்னேர் , இந்துமதக் கோவில்கள் விஷய 
மாய் ஏராளமாக நன்கொடைகளும் மானியங்களும் கொடுத்து , அவைகள் 
பிராமணக்குருக்கள் முதலானவர்கள் வசம் ஒப்புவிக்கப்பட்டிருப்பதுந் 
தவிர , தற்காலகனவான்களிலும் தனவந்தரிலும் பலர் , தங்கள் தங்கள் 
மதசம்பந்தமாய் பற்பல திருப்பணிகளும் , நன் சொடைகளும் , மானியங் 
சளும் அளித்திருக்கிறார்கள் . கடந்த 50 செ.ச்ச வருஷங்களாச , பிறை 
யாறு கனம் வெள்ளையநாடாரவர்களின் குடும்பத்தாரால் பிராமணராதிய 


83 


ருக்கு அளிக்கப்பட்டிருக்கும் நில - ரொக்க மானியங்களும் , நன்கொடை 
ளும் , ஸ்காலர்ஷிப்களும் , அன்னசத்திரதர்மங்களும் கணக்கில்லாமல் அநேக 
லக்ஷம் பெறுமானவைகளா யிருக்கின்றன . மேலே சொன்னபடி பிறை 
யாற்றில் ஒரு ஹைஸ்கூலும் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது . இப் 
படியே , தமிழ்த்தேசம்மொத்தத்திலும் அங்கங்கே எண்ணிறந்த நாடார 
கனவான்கள் , சத்திரங்கள் - மடங்கள் - நந்தவனங்கள் கிணறுகள் உண்டாக் 
கியும் , இன்னும் மற்றும் விதங்க ளாகவும் செய்திருக்கிற தர்மங்களுக்கு 
கணக்கு வழக் கில்லை , கிறிஸ்துமத சம்பந்த மாகவும் பல தர்மங்கள் நடந் 
திருப்பதில் , தஞ்சாவூர் கனம் ராவு ஸாஹிப் ஆபிரகாம்பண்டிதரவர்கள் , 
மதராஸ்- ஜியார்ஜ்டவுண் கனம் டாக்டர் க . சி . ஆசீர்வாதசாடாரவர்கள் 
முதலியோரின் பேர்களை விசேஷித்துக் கூறலாம் . கோவில்பட்டிதாலூகா 
மார்த்தாண்டன்பட்டியிலும் , ஸ்ரீவைகுண்டம் தாலூகா- தூத்துக்குடியிலும் 
அமர்ந்து , வியாபார - லேவாதேவி பிரவிர்த்திகள் நடத்திவருகிற கனம் 
மா . வயி . வயிரவநாதசாடாரவர்களும் அவர்களின் புத்திரர்களும் சுமார் 
லக்ஷரூ. செலவிட்டு , தூத்துக்குடிடவுணில் ஒரு கருங்கல் சத்திரமும் , 
அதற்கு வருமானம்கொகத்துக்கொண்டிருக்கக்கூடிய மற்றும்கட்டிடங்க 
ளும் , விளாத்திகுளத்தில் ஒரு ஆஸ்பத்திரியும் கட்டி , அவைகளில் நித்திய 
தர்மமும் நடத்திவருகிறார்கள் , நாடார் குலத்தவர் அங்கங்கே செய்திருக் 
கும் பற்பல தர்மங்கள் விஷயமாய் தனித்தனியாய் விவரம் கொடுப்பதா 
யிருந்தால் இன்னும் எண்ணிறந்தவைக ளிருக்கின்றன . இப்போ நேரம் 
போதா தென்று அவைகளை நிறுத்தியிருக்கிறேன் . டாக்டர் மதுரம் 
அவர்கள் உத்தேசிக்கிற டயரெக்டரி செவ்வையாய்த் தயாராகு மா 
னால் , அதில் இந்த தர்மவிவரங்களும் தொகுத் தெழுதப்படலாம் . 


நாளது ( War Fund ) யுத்த பண்டு - ( War Loan ) யூத்தக்கடன் 
விஷயத்தில் நாடார் குலத்தவரால் கொடுக்கப்பட்டிருக்கும் தொகைகள் 
அனே கலக்ஷக்கணக்காக இருக்கின்றன . மேலும் , நாளதில் யுத்தத்துக்கா 
கவும் , நமதுதேசி பாதுகாப்புக்காகவும் கவர்ண்மென்றாரால் சேர்க்கப் 
படும் படைகளில் நம் நாடார்குல பாலியரில் அநேகர் சேர்ந் திருப்பது 
மல்லாமல் , ( Basrah ) பாஸ்ராவில் நடக்கும் யுத்தகவர்ணமென்று ஆபீ 
வின் பல வேலைகளிலும் , அவ்விடம் போஸ்ட்டல் டிப்பார்ட்மென்றிலும் 
பல நாடார்கள் சேர்ந்திருக்கிறார்கள் . தூத்துக்குடிப்பக்கத்து வாசி யான 
மதராஸ் ஸ்ரீ துரைராஜ் ஞான முத்து நாடார் , ( L. II.S.) எல் . எம் . எஸ். பரீ 
க்ஷைதேறி , மிலிட்டரிடிப்பார்ட்மென்றைச் சேர்ந்து ,பஞ்சாப்மா காணத்தின் 
தலைநகரி யான லாகூரில் நாளதில் ( Lieutenant ) லெவ்ட்டனன்ட் என் 


84 


னும் சேனாபதிஉத்யோகம் வகித்துவருகிறார் . King s Royal Rifles பட் 
டாளத்தைச் சேர்ந்து , தற்போது ( Palestine ) பலஸ்தீனாவில் 54 -வது டிவி 
ஷன் , 1/10) ரெஜிமென்றி லிருக்கும் ( நாங்குனேரித்தாலூகாவாசி யான ) 
ஸ்ரீ V. A. அசரியாதாடார் , யுத்தத்தில் மிதந்த வீரதீரச்செயல்கள் நடப் 
பித்ததினிமித்தம் , மதிப்பான தளகர்த்த உத்யோகம் பெற்று 20,000 
சேனைக்கு அதிபதியா யிருப்பதாகச் சொல்லப்படுவது மாத்திரமல்ல , 
இன்னும் அதினும் மேன்மையான பதவி பெறக்கூடியவரா யிருக்கிறா 
ரென்றும் , மகாமாட்சிமை தங்கிய மது ராஜசக்கரவர்த்தி யான ஜியார்ஜ் 
மன்னரவர்களை நேரிற் பேட்டிகாணும் சலாக்கியம் அவருக்குக் கிடைத்த 
தென்றும் கேள்விப்பட்டு மிலம் சந்தோஷமடைகிறோம் . 

அங்கங்கே வீரத்திலும் , சாமர்த்தியத்திலும் , வாக்வல்லபத்திலும் , 
காரியா திகளை நடத்தும் திறமையிலும் , தாங்களிருந்தவட்டகைக்கும் அப் 
பால் பேர் வாங்கிய சமர்த்தர்களும் நாடார் குலத்துள் திராளா யுண்டு . 
அவர்கள் பேர்களை எடுத்துச் சொன்னால் உபயோஸம் மிகுந்துவிரியு மென் 
றெண்ணி நிறுத்தியிருக்கிறேன் . 


சிவகாசி , விருதுப்பட்டி , அறுப்புக்கோட்டை , கமுதி , பாலையம்பட்டி , 
ஆறுமுகனேரி, கச்சினாவிளை முதலான பல இடங்களில் , அவ்வவ் விடங்க 
ளின் நாடார்கள் , லக்ஷக்கணக்கான பணங்கள் செலவு செய்து , உயர் தரக் 
கட்டிடங்க ளான இந்துக்கோவில்கள் கட்டி , அவைகளில் சிலவற்றை பூரா 
வாய் பிராமணராதீனத்தில் விட்டும் , சிலவற்றை சுதாவில் வைத்து நடத் 
திக்கொண்டும் வருகிறார்கள் . அறுப்புக்கோட்டை முதலாளி மக -ள-- ஸ்ரீ 
மு . முத்துசுவாமி நாடாரவர்கள் , தங்களிடங்களில் , நாடார்களுக்காக 
தனிக்கோவில்க ளுண்பெண்ணும் வேலையையே தங்களின் முக்கிய பிர 
விர்த்தியாய் வைத்திருக்கிறார்கள் . 


இதுபோச , தஞ்சாவூர்ஜில்லா பிறையாறு கனம் வெ . தவசிமுத்து 
நாடாரவர்களும் , கனம் அ . சபாபதிநாடாரவர்களும் , கும்பகோணம் 
தேவஸ்தானம்கமிட்டியைச் சேர்ந்து , அதினாதீனத்து திருமெய்ஞ்ஞானம் 
கோவிலின் டிரஸ்டிகளா யிருக் திருக்கிறார்கள்.- நமது நாடார்மஹாஜன 
சங்கத்தின் பிரஸிடென் றாகிய கனம் வெ . பொன்னுசாமி நாடாரவர்கள் , 
கும்பகோணம் ஸர்க்கிள் தேவஸ்தானம் கமிட்டியில் மெம்பரா யிருக்கி 
றார்கள் .-- சிவகாசி , மக ----- ஸ்ரீ 

நாடாாவர்கள் 
குமாரர் செல்லக்கனிநாடா ரவர்கள் , திருநெல்வேலி தேவஸ்தானம்கமிட் 
டியைச்சேர்ந்த ஒரு பெரிய கோவிலுக்கு தர்மக்கர்த்தாவா யிருக்கிறார்கள் . 


. 


அருணாசல 


இந்து தேவஸ்தானங்கள் விஷயமாய் இப்படியே பல அந்தஸ்தும் பொறுப்பு 
மான உத்யோகஸ்தானங்களை வகித்தவர்களும் - வகிக்கிறவர்களு மான 
நாடார கனவான்கள் இன்னும் பலரு முண்டு , 


இந்தியாமொத்தக்திலும் வே றெந்தஜாதியாரும் இங்கிலிஷ் ராஜாங் 
சமத மாகிய கிறிஸ்து மார்க்கத்தை இவ்வளவு தீரளாய் அனுசரியா திருக்க , 
நாடார் குலத்தவ ராகிய இந்த ஒரேஜா தியார் , சென்னை ராஜதானியின் 
தென் ஜில்லாக்களிலும் நாஞ்சினாட்டிலும் மாத்திரம் 2 லக்ஷத்துக்கு அதிக 
மான தொகையுள்ளவர்களாய் அதை அனுசரித்திருப்பதும் , அதிலும் , 
கிறிஸ்தவர்களாகிற மற்றும் சகலஜாதிக்காரருக்கும் விகற்பமாய் , இவர் 
கள் , கொள்வினை , சொடுப்பினை முதலிய வகையாய் இதர ஜாதிக் கிறிஸ் 
தவர்களுடன் கலக்காமலிருந்து , மாட்சிமை தங்கிய நமது பிரிட்டிஷ் 
சவர்ண்மென்றார் பேரில் மனப்பூர்வமான பற்றமுடையவர்களா பிருக் 
துவருவது , உள்ளபடியே , “ Defender of the Faith கிறிஸ்துமத பாது 
காவலர் ” ஆகிய மகாமாட்சிமையும் கனமும் பொருந்திய நமது ராஜசக்கர 
வர்த்தியவர் களுக்கு இந்தியாவில்கிடைத்த பெருமைகளி லொன்றாய்ப் 
பேசக்கூடிய சங்க தியா யிருக்கிறது . இதுவிஷயமாய் 1893 - ல் அச்சான 
மதராஸ் அட்மினிஸ்டிரேஷன் மானுயலி ல் Of all Indian tribes 
however they ( i . e , the Chandrar ) iuinber unost converts to 
Christianity " இந்தியாவின் சகல ஜாதிகளிலும், பிறிஸ்துமதத்தில் அதிகத் 
தொகையாய்ச் சேர்ந்திருப்பவர்கள் சான்றோர்ஜா தியார் தாம் என்றும் , 
( E. R. Baierlein ) பையர்லேன் எனும் துரை தமிழ்நாட்டைப்பற்றி 
யெழுதிய புஸ்தகத்தில் , “ It was amongst this simple race of - the 
Chandrars, that Christianity has celebrated her inost important 
victories in India ” " கிறிஸ்துமார்க்கம் இந்தியாவில்கொண்டாடும் மகா 
முக்கியமான வெற்றிப் பிரஸ்தாபங்க ளெல்லாம் , படற்றஜாதியா ராகிய 
சான்றோர் அம் மதத்தைஅனுசரித்த காரியத்தில் தான் ஆகியிருக்கிறது 
என்றும் எழுதியிருக்கிறார் . துவக்கத்தில்வந்த ரோமான் கத்தோலிக்கு 
மிஷனரிகளும் , புரோட்டெஸ்டாண்ட மிஷனரிகளும் , நாடார்குலத் தவர் 
தங்கள் ஜாதிவரன் முறை யான சன்மார்க்க ஆசாரங்களையும் வழக்கபுழக் 
கங்களையும் மாற்றாமலே கிறிள் துமார்க்கத்தை அனுசரிக்க இடங்செரடுத் 
திருந்ததால் தான் , சிம்மண் ஸ் என்னும் சண்யப் பொருந்திய பாதிரியார் 
எழுதிவைத்திருக்கிறபடிக்கு ( மேலே பக் , 68 ) , இந்தியாவிலுள்ள சகல 
ஜாதிகளிலும் குலாபிமானவிஷயமாய் மசாமானரோ சம்பாராட்டும் ஜாதி 
யா யிருந்த சான்றோர் , தங்களுக்கு இடுக்கண் மிகுதியாயிருந்த காலத்தில் , 


86 


மிஷனரிகள் தங்களைவக் தனுசரித்தபோது , பெருந்தொகையாய் ஷ 
கிறிஸ்துமதத்தில் சேரும்படி யாயிற்று . மேலும் , அப்படி கிறிஸ்தவ 
களானவர்களும்கூட , தாங்கள் க்ஷத்திரிய குலத்தவராயிருக்கும் ப்ரம் 
பரையை நெடுகப் பாராட்டியேவந்தார்கள் . அப்படியே , 1891 -ம் 
வருஷத்து மதராஸ் சென்சஸ்ரிப்போர்ட்டில் , ( The bulk of the 
Kshatriya Christians are in reality Chandrans . The Native 
Christians have naturally not completely thrown off Hindu 
customs . ” “ தங்களை கூத்கிரிய குலத்தவ ரென்று சொல்லும் கிறிஸ்தவர் 
களில் பெரும்பாலர் சான்றோரே . இந்த சுதேசகிறிஸ் தவர்கள் இந்துமத 
இயற்கையான தங்களுடைய பழய வழக்கபுழக்கங்களை முற்றிலும் அகற் 
றிவிடுகிற தில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது . இதுகாண ச் தினா 
லே , சேற்று நமது கான்பரென் வில் பிரஸிடென்றாயிருந்த கனம்பொருக் 
திய அட்யோசேட்ஜெனரல் The Hon . Mr. எஸ் . ஸ்ரீநிவாஸஐயங்கா 
ரவர்களும் நம் நாடார் குலத்தவரைப்பற்றி , Above all , there are two 
salient features which strike one inost . One is .. the perfect 
friendliness and active co - operation which exists between the 
Hindu and the Christian sections of your community . எல்லா 
வற்றுக்கும்மேலாச , ய வரும் வியக்கத்தக்கவிதமாய் மனதிற்பதியும் மகா 
பிரதானமான இரண்டு குறிப்புக ளிருக்கின்றன . அவைகளிலொன்று , 
உங்கள் ஜாதியாரில் இந்துக்களாயிருப்பவர்களும் கிறிஸ்தவர்களாயிருப்ப 
உர்களும் ஒருவரோடொருவர் பூரணஐக்கிய முடையவர்களாயிருப்பதும் , 


* 1854 - ல் ( Rev. P. Percival ) பெர்ஸிவல் என்னும் மிஷனரிசபை லண்ட 
னில் அச்சிட்ட The Land of the Veda என்னும் ) புஸ்தகத்தில் ( p. 485 ) 
சொல்லியிருப்ப தாவது : - Caste distinctions were permitted in the 
Syrian and Romish Churches from the beginning. The Dutch 
allowed its usages unrestrained observance . The Danish Mission 
at Tranquebar fostered it- , and the venerable Schwartz , Gerricke , 
and others , tolerated it in various ways. " - 

இந்தியாமொத்தத்து 
( Metropolitan ) மெட்ராபாலிட்டன் பிஷப்பா யிருந்த ( Rt . Rev. Daniel 
Wilson , D. D. ) மகாகனம் பிஷப் உவில்லன் துரையின் ஜீவியசரித்திர மாக 
( Rev. J. Bateman , M. ..) பேட்மன் என்னும் மிஷனரிதுரை 1860 - ல் பதிப் 
பித்த புஸ்தகத்தில் ( Vol . I. p . 428 ) , பழய ஜெர்மன் மிஷனரிகளின் ரிப் : பார்ட்களி 
லிருந்து மொழிபெயர்த்தெழுதியிருப்பதில் காணப்படுவ தாவது : - " In 1809 , the 
missionaries then in Southern India write to the Parent Society 
from Tanjore , and sav : - From the commencemant of the Mission 
on this coast, it has been the uniform practice of the missionaries 
to instruct the converts in she truths of Christianity ; -- but never 
did they insist po any person who wished to embrace Christianity 
renouncing his caste. 


87 


இருவரும் ஒன்று சேர்ந்து காரியா திகளில் முயற்சியாய் ஒற்றுழைப் 
பதுமே ” என்று சொன்னார்கள் . இந்தக் கிறிஸ்தவநாடார்களைப்பற்றி , 
( I. C. S. ) இந்தியன் ஸிவில் ஸெர் விஸ பரீக்ஷை தேறும் மாணாக்கருக்கு 
தமிழ்க்கற்பிக்கும் குருவாய் இக்கிலாந்தி லிருக்கிற ( Rev. J. L. Wyatt ) 
வையட் என்னும் மிஷனரிதுரை, 1894 - ல் எழுதியிருப்ப தாவது : 

“ It must be admitted that the Christian Chantrars of 
Tiunevelly are amongst the most progressive races of S. India . 
No Mission in the Presidency is without them ; they are the 
principal teachers in Mission schools and colleges. They have 
also secured appointments under the Government and are 
rapidly rising to positions of great responsibility and influence." 
" திருநெல்வேலிஜில்லாவி லுள்ள கிறிஸ்தலச்சான்நேர் தென் இந்தியா 
வில் மகாமேலாய் முன்னேறுகிற குலங்களுள் ஒருவகுப்பா மென்பது 
ஒப்புக்கொள்ளப்படவேண்டிய சங்கதியா யிருக்கிறது . (சென்னை ) ராஜ 
தானியி லுள்ள கிறிஸ்தவமிஷன்களில் அவர்களில்லாதவைகள் ஒன்றுமே 
யில்லை . மிஷன் சாலேஜ்களிலும் பள்ளிக்கூடங்களிலு முள்ள முக்கிய 
உபாத்திமா ரெல்லாம் அக் குலத்தின ராசவே இருக்கிறார்கள் . கவர்ண் 
மென்று உத்யோசங்களையும் அவர்கள் பெற்றிருப்பது மலலாமல், மிகுந்த 
அதிகாரப்பொறுப்பும் -செல்வாக்கு முள்ள உத்யோகஸ்தானங்களுக்கும் 
வெகு தீவிரமாய் ஏறுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதே . 
நாடார்குல கிறிஸ்தவர்களுள் ( Church of England ) இங்கிலாந்தச் 
சபையைச் சேர்ந்தவர்களின் விசேஷ முயற்சியால் இப்போ பலவருஷங்க 
ளாக The Indian Missionary Society இந்திய மிஷனரி சங்கம் " 
என் றொன் றுண்டாகி , தெலுங்கநாட்டிலும் மேல் காத்துமலைப் பிராந்தி 
யங்களிலும் வெகுதரக்கயாய் வேலைநடந்துவருகிறது . பின்னாலே விவ 
ரங்கண்ட நாடார்குல பிஷப்அவர்களும் இம் மிஷனை நடத்துவதாக ஷ 
தெலுங்காட்டிலுள்ள ( Dornakal ) தோர்ணக்கல் என்னும் இடத்தி 
லிருக்கிறார்கள் . இம் மிஷன் அநேகமாய் நாடார் குல ஸ்திரீகளின் 
ஊக்கத்தினாலேயே நடக்கிறதென்று சொல்லவேண்டும் . இதின் நிதிக் 
காக தங்களின் விலையுயர்ந்த ஆபரணங்களை இனாமாய் அனுப்பியவர்க 
ளான நாடார்குல மாதர்களும் , ஷை தர்மவிஷயமாய் தங்கள் பேர் வெளிக் 
ச வராது இனந்தெரியாமல் பொருளுதவி செய்த நாடார்சளும் ஏராள மா 
யுண்டு , தங்கள் பூரா ஒஸ்தியையு ம ஷ மிஷன் விஷயத்துக்கு உவில் 
பண்ணிய மகான்ளூ மிருக்கிருர்சள் .-- இதைத்தொடர்ந்து , நாடார் குலத் 
தவர் மிகும் திருக்கும் கிறிஸ்தவ சபைகளில் மிச்சமானபேர் , இப்போ 
சிலகால மாக , தங்கள் சபைசளை படத்த ஐரோப்பா - அமெரிக்காவிலிருந்து 
பணமாவது - மிஷனரிகள வது வரவேண்டு மென்று விரும்பாமல் , தசைள் 


88 


தங்கள் சுயமுயற்சியினாலும் பணத்தினாலும் தங்கள் தங்கள் சபைகளை 
நடத்த ஆரம்பித்துவிட்டார்கள் . 

பூர்வம் சிவகங்கை வாசியும் , தற்போது தஞ்சாவூர்ஜில்லா, மாயவரம் 
சீயாளிதாலூகாக்களில் அநேக எக்ஷ கூ மதிப்பான பெரும் பூஸ்தி 
தியையுடைய மிராசுதாரும் , தாலூகா- டிஸ்டிரிக்கு போர்டு மெம்பரும் , 
மாடவரம் முனிலிப்பல் சவுண்விலரு மான ---- ஸ்ரீ நாயம் டேவிட் 
நாடார்வர்கள் , தென் இந்திய கத்தோலிக் அஸோஸியேஷன் என்னும் 
மதிப்புள்ள ரோமன்கத்தோலிக்குமதச் சங்சத்தில் எக்ஸிகியூட்டிவ் 
கமிட்டிமெம்பரா யிருக்கிறார்கள் . புரோட்டெ ஸ்டாண்டு மதத்தின் பற் 
பல பிரிவுகளில் எண்ணிறந்தநாடார்கள் பாதிரிமாரும் கண்யம்பெற்ற 
குருக்களு மாகியிருப்ப தன்றி , இங்கிலாந்துச் சபையைச் சேர்ந்தவர்களில் , 
தென் இந்தியாவில் முதலாவதாய் ( Canon கனோன் பட்டம் பெற்ற 
சுதேசகிறிஸ்தவர் , நாடார் குலத்தவரான ரெவரன்டு கனோன் C. P. 
ஞானக்கண் ஐயரவர்கள் , பி . ஏ . ஆயர் . இந்தியா மொத்தத்திலும் , இக் 
தியரில் முதலாவதாய் ‘ Bishop பிஷப் ஆகியிருப்பவர் , நாடார் குலத்தவ 
ரான ( The Rt . Rev. Bishop V. S. Azariah ) மகாகனம் அசரியா 
பிஷப் அவர்களே . இது போக , ( Bishop s Chhaplain ) சாப்ளேன் முத 
லிய கிறிஸ்துமத சவுரவ உத்யோகங்கள் , வெரு வருஷங்களுக்கு முன் 
னிருந்தே கிறிஸ்தவராடார்களால் வகிக்கப்பட்டு வந்திருக்கின்றன . 

இதுவன்றி , புத்தர் , ( Zoroaster ) சோரவாஸ்தர் , முகம்மது 6 பி , ஸ்ரீ 
சங்கராசாரியர் , ஸ்ரீராம துஜாசாரியர் , ( Luther ) லூதர் , கேஸவ் சந்திர 
ஸேனர் , தயானர்த சரஸ்வதி முதலானவர்களைப் போல , மத சீர்திருத்த 
மாக பூர்வமதத்தைக் கண்டு பிடித்து வெளிப்படுத்தும் ஒரு விசேஷ நபி , 
சன்மார்க்க நெறிபிசகாத கண்டிப்பான நடையை , தாங்களும் தங்கள் 
பிள்ளைகளும் சுயவெறுப்பாய் நடந்து மாதிரிகாட்டினவர்களாய் நம்குலத் 
துள் ளிருப்பகையும் கொஞ்சம் கவனிக்கக் கோருகிறேன் . அந்த 5 ம் , 
காடார்குல முன்னேற்றத்துக் காகவும் ஆரம்பபாய் சுயவெறுப்புடன் 
வேலைபார்த்த ரிஷிபா-கவு மிருப்பதால் , சவாள் விஷயமாய சற்று விவர 
மாய்க் கவனித்தாலும் குதியாயிருக்கு மென்றே நம்புகறேன் . அந்த நபி 
தாமிரவருணிக தியின் சகாமத்துக்குச் சமீபமாய் பூர்வ கொற்கைப்பட் 
டணமிருந்த இடத்திலுள்ள மேற்கண்ட ( பச் .24 ) குலசேகரராஜா வம் 
சம் என்னும் குடும்பத்தி லுதித்தவர்கள் . அங் ஒயின் நாமம் சபி அ . நா . 
சட்டம்பிள்ளை ஐயா . அவர்களைப்பற்றி என் சுயவார்த்தைகளால் விவரம் 
சொல்லாமல் , உலகத்தில் விசேஷித்துமதிக்கப்படும் சில ஆசிரியர்களால் 
ஏற்கனவே எழுதி பிரசுரிக்கப்பட்டிருப்பவைகளில் சிலவற்றை மாத்திரம் 
இங் கெடுத்துச்சொல்கிறேன் . 


89 


( a ). ( H. R. Pate Esq ., I. C. S. ) பேட் என்னும் கலெக்டர் துரை 
யவர்களைக்கொண் டெழுதி , 1917 - ல் கவர்ண்மென்றார் பதிப்பித்திருக்கும் 
திருநெல்வேலி டிஸ்டிரிக்டு கெஜட்டீரி லிருப்ப தாவது: 

“ In Prakasapnram , a neighbouring hamlet ( to Nazareth ) , is 
a small congregation owuing a church , who style themselves 
Hindu Christians, or Jehovah Messianists . They observe the 
Jewish Sabbath and new -moons and make offerings to the 
Deity; their marriages and funerals are conducted on Hindu 
lives , but their priests take no part in the cereinonies. The sect 
dates froin 1850 , when their leader , a Chandran ( who is still 
living ), owing to some personal differences seceded from the S. 
P : G. and drew a large number of followers with him . 
present time his adherents number only a few hundreds and are 
scattered over three or four neighbouring villages . ” என்பதே . 

( b ) . ஷ பியிருந்தஊ ராகிய காசரேத்திலேயே 30 வருடிக்க 
ளுக்குமேல் மிஷனெரியா யிருந்து உலகெங்கும் கீர்த்திபெற அகேவே 
லைகள் செய்த t ( Rev. Cason A. Margoschis ) மர்காஷிஸ் பாதிரியார் , 
தரம் 1893 - ல் எழுதி கல்குத்தாவில் அச்சிட்ட ஒரு புஸ்தகத்தில் , இந்த 
நபியைப்பற்றிச் சொல்லியிருப்ப தாவது: 

“ Satampillai- A iya,-being far aud away the most educated 
and intelligent man in the whole mission , had ideas of his own. 
He drew up some Articles of Religion by which his congregation 
should be self - supporting ( and it always has been so ), should be 
free from the tyranny of Europeans and be entirely officered by 
natives . He was a student of Hebrew , Greek , Sanskrit , English 
and Tainil , and was quite a capable leader so far as education 
and ability went. Satampillai-Aiya adopted several Jewish rites 
and ceremonies , and amongst them , as truly recorded, the ob . 
servance of the Sabbath on Saturdays . என்பதே. " 

( c). ( Dr. J. Mulleus ) டாக்டர் மல்லன்ஸ் என்னும் துரை , தாம் 
இந்தியாவில் மிஷனொவேலைபார்த்த காலத்தில் நடந்த சங்கதிகளாக , 
1863 - ல் லண்டனில் அச்சிட்ட புஸ்தகத்தில் , ரபி சட்டம்பிள்ளை ஐயா 
வின் இந்த மதஏற்பாட்டு விஷயமாய் , One event of an unusual kind 
has occurred in the mission in recent years , which must possess 
a special interest for all missionaries, not only in India , but 
throughout the world . " " இப்போ சிலவருஷங்களுக்கு முன்னே 
இயற்கைக்கு வித்தியாசமான ஒரு சம்பவம் மிஷனில் நடந்திருக்கிறது ; 

12 


90 


அதுசங்கதியை யறிந்துகொள்வது இந்தியாவில் மாத்திர மல்ல , உலக் 
மெங்கு முள்ள சகல மிஷனெரிகளுக்கும் வீசேஷ இன்பகரமா யிருக் 
கும் என்று துவக்கி , ஷ வருஷத்துக்குச் சற்று முன்னதாக ( Dr. , 
afterwards Bp . Caldwell ) டாக்டர் கால்வெல் துரையவர்கள் எழுதி 
மிஷனரிப் பிரசுரங்களில் வெளியாக்கின் . அடியிற்கண்ட வசனத்தை 
மேற்கோளாக எடுத் தெழுதியிருக்கிறார் 

அதாவது : 
“ This schism commenced in a large Christian village in the 
district of Nazareth , and involved a contiguous portion ( Pragasa 
puram , & c . ) of the Church Missionary Society s district of Men 
gnanapuram .... The adherents of tlle schism number , it is said , 
more than 2,000 souls , and are without exception Clhantrars.- They 
call themselves in their documents The Hindu Church of the 
Lord Jesus; but amongst their neighbours they call themselves, 
and are generally called , the Nattar . In their zeal for caste and 
Hindu nationality, they have rejected from their system every 
thing which appeared to them to savour of a European origin .. 
They - observe Saturday instead of Suuday as their Sabbath . - It 
is not greatly to be wondered at that a schism like this should 
have taken place during the progress of the native church 
towards maturity ; -and we have been expressly forewarned , that 
there mist be also heresies among you , that they which 
are approved may be made manifest among you . One good 
result at least has already sprung out of this evil. 

this evil . It has often 
been asserted that if all European missionaries were withdrawn , 
and if European money ceased to circulate in our missions, 
native Christianity would immediately disappear. The experi 
ment has been tried on a somewhat extensive scale at Tinne 
velly : The schismatics in the district of Nazareth and its 
weighbourhood have out themselves off as coinpletely from all 
European help in inoney and influence as if there were no 
longer any Europeans in the country; and yet they have 
sustained their own religious ordinances, after their own fashion , 
it is true, but , it must be adınitted , with considerable public 
spirit and zeal, for more than five years ; and I have not heard 
it said , that any one of their num ber has returned to heathenism " 
என்பதே . 


( d ). --நாளது நாகரீகலோகத்தின் ராஜாக்களும் - பிரபுக்களும் - தனவம் 
தருமான மேதாவிகளின் பார்வைக் கேற்றதாய் , லண்டனி லுள்ள ( The 
Foreign and Colonial Compiling and Publishing Co. என்னும் )) 
ஒரு - பெரிய புஸ்தகபிரசுரக் கம்பேனி பாரால் , அங்கங்கே ரெம்பக்கற் 


91 


றோரும் - அனுபவமுடையவர்களுமாகத் தெரிந்த விசேஷ மேதாவிகளைக் 
கொண்டு , பெருஞ்செலவின்பேரில் தயார் பண்ணி , ( Somerset Playne 
Esq . , F. R. G. S. ) பிளேயின் என்னும் கண்யம்பெற்ற கல்விமானால் 
1914-15 - ல் லண்டனில் பிரசுரமாகி , பாதி 1 - க்கு ரூ . 87 கிரயமாக 
விற்கப்படும் மேற்கண்ட ( Southern India தென் இந்தியா என்னும் 
மதிப்புப் பெற்ற புஸ்தகத்தின் 484 , 486 - ம் பக்கங்களில் ஷே கபியைப்பற் 
றிச் சொல்லியிருப்ப தாவது: 

" India is essentially a country of cults ( or particular rituals 
or systems of worship ) , and the history of the religious faiths of 
to - day carries the student back to the origin of creeds . Many of 
these systems, such as Hinduism , Buddhism , and Jainism . are 
autochthonous, while others were formulated in the early days 
of the Christian era , with the exception of the doctrines 
proclaimed by the Jews who arrived in India during the sixth 
century B.C. One of the sects which has arisen in later days 
is connected with Jehovah -Messianism , or The Indian Church 
of the Only Saviour , and it was founded in the year 1857 by 
one Rabbi A , N. Chattampillai -Aiya ( born October 24 , 1823 ), 
who was a student of many European and Oriental languages 
and literature, residing at Prakasapuram , near Nazareth , in the 
district of Tinnevelly . The adherents were about 6,000 in 
number in the early seventies , but owing to lack of support and 
to incessant persecutions there are now ( 1915 ) only five churches, 
with a membership of about 1,000 persons . One of the princi 
pal tenets of this society is that the Christianity of the present 
day is not identical with the teachings of the early Apostles , 
but that the thousand - and -one nonconforming branches of 
religious activities are offshoots of a new faith , founded on the 
anti -Jewish or unchristian principles of Hadrian , Constantine, 
Justinian , and other Roman and Christian emperors in contradic 
tion of the Holy Scriptures. Jehovah -Messianics, in their 
interpretation of the Divine Books, observe the seventh -day 
Sabbath , the festivals of the new - moon , the feasts of Pascha 
( the Passover ), the ‘harvest ( the Pentecost ), of trumpets , of 
the expiation , the ingathering , and of .booths , offering first 
fruits, incense, meat , and other sacrificial oblations in the 
presence of Jehovah . They submit themselves to bodily purif 
cations , and assert that these were ordained by Jehovah to 
comineinorate the fall and the expiation of the sins of our first 
parents . Such Hindu rites as are not inconsistent with Scrip 
tural ideas are not rejected, and the text of the Hindu law with 

, 
regard to inarriage and inheritance is generally accepted. 


92 


" The present leaders of the body are Messrs. Nabhi P. V. 
Pandion and B.J. M. Kulasekhara -raj, sons of the founder . 
The founder s two daughters ( Mother Maria - Ammal and Mother 
Bhagya - Ammal) remain virgins for religion s sake .. 

" Rabbi Chattampillai- Aiyar ( still alive) was an ardent 
collector of books from the year 1850, and he succeeded in 
gathering together about 10,000 volumes on various subjects , 
chiefly Oriental and religious, in the following languages , 
namely , Sanskrit, Pali , Tamil, Malayalam , Canarese, Hindustani, 
Arabic, Hebrew , Greek , Latin , French , English , and German . 
In addition to these the library contains hundreds of old Tamil 
palm -leaf manuscripts, and about 10,000 coins belonging to 
the Pandya, Chola , Chera , Telugu, Mahommedan, and other 
dynasties of South India and Ceylon . 

“ Mr. B. J. M. Kulasekhara was born in the year 1873 , and 
he is endeavouring to further the interests of the cause which 
was originated by his father, and to publish valuable historical 
and other works . To this end he is compiling a philological 
dictionary and a grammar of the Tamil language, having special 
reference to Sanskrit and other languages of India ; also an 
early history of the Tamil country on new and original princi 
ples; he has prepared many numbers of his ‘ Aids to the History 
of Dravidam series, and Sources of Tamil Lexicography series, 
as well as an Anglo - Tamil magazine entitled The Light of 
Dravidam and the Orient (Dravida - Purva Dipam ). He has 
also made literary contributions to the local Government Ethno 
graphic, Gazetteer , and Archeological Publication Departments , 
His most interesting production , however , is the Jehovah 
Messianic Religion Explained , which is issued in four parts. 
The first part deals principally with the origin and motive of 
the doctrines and practices of the Bible and the history of their 
graduál rejection by the Christians, the object of the author being 
to bind together the people of the world - Jews and Gentiles alike 
in the truths of that book . The second part is styled the Torah 
Bible and its Weedy Books , and it gives the accounts of the 
genuine, apocryphal, and pseudonymous books of the Jewish and 
Christian faiths. The Jehovah -Messianic religious precepts and 

practices are classified and explained in the third part, while the 
fourth , Torah - Ethics, sets forth , in tabulated form , the various 
moral injunctions of the Bible . Other religious works from the 
pen of this author include , Incarnate Revelation , a treatise on 
Christology, and an edition of the Bible containin gvarious read 
ings and translations according to the canon of the Jehovah 


93 


Messianic Church together with the Light of Religion . which is 
to be published in magazine form . Rabbi Kulasekhara -raj is 
most enthusiastic in the study of religious works and in 
orientological researches. and he is ever ready to proceed 
to any part of the world where he may be able to extend his 
knowledge, or where his vast experience and great abilities may 
be of service to others . ) 

( e ). இந்தியாவின் விசேஷங்களை யெல்லாம் புஸ்தகரூபமா யமைக்கும் 
படி கவர் ண்மென்ரோல் ( Director of Indian Statistics ) டயரெக்ட ராக 
நியமிக்கப்பட்டவரும் , அதில் புகழ்பெற வோல நடத்தியதால் , இங்கிலிஷ் 
ராச்சியத்தில் பிரபுவுமான f ( Sir W. W. Hunter , M.A. , LL D. , K C.S.I. , 
C.I.E. ) ஸர் ஹண்ட்டர்பிரபு , 1888 - லும் , அவரைத்தொடர்ந்து ( Rev. 
Henry Rice) ஹென்ரி ரைஸ் என்னும் மிஷனெரிதுரையும் , தாங்கள் 
சொல்வது இன்னதென்று தெரியாத தெய்வவாக்குப்போல் , உலாத்தில் 
மகாமதிப்புப்பெற்ற பத்தி ரிகைகளி லொன்றாய் இங்கிலாக் தில்பிரசுரமாகிற 
The Nineteenth Century பத்தொன்பதாம் நூற்றாண்டு என்னும் இல் 
கிலிஷ்பத்திரிகையிலும் , லண்டனிலுள்ள ( R.T.S. ) ரிலிஜியஸ் டிராக்ட் 
ஸொஸயிட்டியாரால் அச்சிடப்பட்ட ( Native Life in South India ) 
தென் இந்திய சுதேச ஜீவியம் என்னும் புஸ்தகத்திலும் எழுதிவைத்தி 
ருக்கிற, அடியிற்கண்ட தீர்க்கதரிசனம் , ரபி சட்டம்பிள்ளை ஐயா ஆரம் 
பித்த மேற்கண்ட எகோவா- மேசியாமதத்தையே குறிக்கிற தென்று 
கடந்த 25 வருஷங்களாக பலரும் அபிப்பிராயப்படுகிறார்கள் . அதாவது : 

“ We have no hesitation in saying that the time is coming 
when the whole of South India will be Christianized , and that 
neither Brahmoism nor Rationalism will be able to arrest its . 
progress. It may not be in our time or in the time of our im 
mediate successors. But it will be when He sees fit, with wliom 
a thousand years are as one day . It is not beyond the bounds 
of possibility that one effect of the new forces at work upon the 
religious conceptions of the country will be that a new religion 
will spring up . What form that new religion might take it is 
difficult to foresee. We do not think it is likely to be our 
modern Christianity , although Christian missions are at the 
present moment among the most powerful factors in determining 
what that new religion will be . Sir William Hunter, in the 
Nineteenth Century for July , 1888 , says I think it within reason 
able probability that some native of India will spring up whose 
life and preaching may lead to an accession on a great scale to the 
Christian Church . If such a man arises, he will set in motion a 


941 


mighty inovement whose consequences it is impossible to 
foresee . This is always God s method of working . A long ,, 
slow , preparatory process , and then suddenly, when the fulness 
of time has come, He creates a personality . So there may rise up 
in South India a native with the spirit of Paul and of Luther, 
who will fire and lead his countrymen . The story of Buddha 
may be repeated . " We may expect to hear of whole tribes and 
communities abandoning their superstitions and embracing 
Chiristianity . There is no exaggeration in forming such antici 
pations . They rest on solid grounds . Great and efficient prepara 
tions have been made for securing them Especially is there at 
the present time not only in the city of Madras , but throughout 
nearly the whole of South India , an intense eagerness of thought 
on religious questions - reminding one of Milton s words - la 
mighty and puissant nation arousing itself like a strong man 
after sleep . What is wanted is a Pentecost - a fresh baptism of 
the Holy Spirit to touch the dry bones of heathenism . The 
glory of the Lord would then be revealed, and all flesh would 
see it . ” என்பதே . 

( f ). ரபி சட்டம்பிள்ளை ஐயா , நாடார் குல - முன்னேற்றவிஷயமாய் 
ஆரம்பமாய்ச் செய்த வேலைகளைப்பற்றி, மதராஸிலிருக்கும் மகாகுலாபி 
மானியான கனம் டாக்டர் ஏ . சி . ஆசீர்வாதநாடாரவர்களும் , மக - ள--ஸ்ரீ 
டி . டி . தாமஸ் நாடாரவர்களும் 1912 - ல் பிரசுரித்த சான்றோர் எத்னா 
கிரபி என்னும் புஸ்தகத்தில் சொல்லியிருப்ப தாவது : 

" 1850 - ம் வருஷத்தில் ( பின்னால் பிஷப் ஆன ) கனம் கால்டுவல் ஐயா 
வர்கள் , எம் ஜா தியின் பூர்வீக- தற்கால நிலைமைகளைப்பற்றி நன்று. யாரா 
யாமல் , நமக்கு பரம்பரைப் பகைப்பற்று ஜாதிக ளான சில வெள்ளாள - 
பிராமண முன்ஷிகளுடைய வெறுஞ்சொற்களை யனுசரித்து , நம்குலத் 
துக்கு நிந்தனையான பல தாற்பரியங்களைக் கலந்து Tinnevelly Shanars 
திருநெல்வேலி சாணு * என்னும் புஸ்தகத்தைப் பிரசித்தஞ்செய்தது 
நேகருக்குத் தெரிந்தவிஷயம் . ஆனால் , அந்த ஆரம்பத்திலேதானே , 


* இந்த ‘திருநெல்வேலிச் சாணார் என்னும் புஸ்தகத்தைப்பற்றி மகாமேதாவி 
யாகிய (காலஞ்சென்ற ) சனம் எஸ் . வி . தாமஸ் , எம் . ஏ . அவர்கள் எழுதிவைத்தி 
ருக்கும் அபிப்பிராய மாவது : - " The Tinnevelly Shanars - is & book which 
is now never named except to be laughed at as a miserable record 
ofmisplaced wit and indiscriminate satire." ( The Christian Patriot, 
March 12 , 1897.) --எஸ் . பி . ஜி . மிஷன் சம்பந்தமாய் லண்டனில் வெளியான 
( Church Work : Mission Life என்னும் ) ஒரு விசேஷ பத்திரிகையில் இந்தப் 
புஸ்தகவிஷயமாய் 1886 - ம் வருஷத்தில் ( Vols. II & III. , p . 233 ) பிரசுரிக்கப் 
பட்டிருப்பதாவது : - Nearly forty years ago Bishop Caldwell wrote a 
short pamphlet on the state of the Chantras. This pamphlet was 


95 


திருநெல்வேலிஜில்லா, நாசரேத்து - பிரகாசபுரத்தில் வசித்துவருகிற கனம் 

பி அ . கா . சட்டம்பிள்ளை ஐயா அவர்கள் அந்தத் தூஷணப்பிரசித்தத்தை 
அறியவந்த மாத்திரத்தில் , (இகிலிஷ் டாஷைப்புழக்கம் தமிழ்நாட்டில் 
தாராள மா யில்லாத அக்காலத்தில் ) அதை மொழிபெயர்த்தெழுதி , பல 
ருக்கும் அனுப்பி , உடனே அதை ஆட்சேபித்து , மது குலத்தின் க்ஷத்தி 
ரியப் பூர் வோத்திரத்தை பல மேற்கோள்களால் ரூபித்து , வாசக்கடையும் 
கவிநடையுமான அநேக லிகிதங்கள் மூல மாகவும் , வாய்மொழி பாகவும் , 
மதராஸ்முதல் மலையாளம் -நாஞ்சினாடுவரை அக்காலத்தி லிருந்த சகல முக் 
கியநாடார்களுக்கும் பலவாறாய் வெளிப்படுத்தி , ஷ ஜனங்களைக்கொண்டு 
எம் . டி . சி ., மதராஸ் பிஷப் , எஸ் . பி . ஜி . ஹோய்கமிற்றி வரை , அதைப் 
பற்றி அநேக கையொப்பங்களுடன் ஆவலா திமனுக்கள் செய்த தன்றி , 
திருநெல்வேலிஜில்லாவிலுள்ள எஸ் . பி . ஜி . , சி . எம் . எஸ் . மிஷன்களை 
விட்டு சில ஆயிரம் ஜனங்கள் வேறே கிறிஸ்தவமதமாகப் பிரியும்படியும் 
செய்து விட்டார்கள் .--ரபி சட்டம்பிள்ளை ஐயா அவர்களின் ஜாதியபி 
மானவேலைகளைப் புகழ்ந்து , 1853 -க்கும் 1874 - க்கும் இடையில் , சான் 
றோர் குல மரபுகாத்தல் ( Madras, 1874 ) என்னும் புஸ்தகத்தின் ஆசிரிய 
ராகிய | ( Rev.S.Wilfred ) கனம் ச . வின்பிரிட்டு ஐயரவர்களும் , அவாளு 
டைய சிரேஷ்டகுமாரரும் சான்றோர் மரபு ( Madras, 1871 ) என்னும் 
( anonymous ) புஸ்தகத்தின் ஆசிரியரு மாகிய - ( Mr. Martin Winfred ) 
கனம் மார்ட்டின் வின் பிரிட்டு அவர்களும் , 1 ( Rev. D. Gnanamuthu ) 

டி . - ஞானமுத்து ஐயரவர்கள் முகலான இன்னும்பல சண்யவான் 
களும் எழுதிய அநேக லெட்டர்களு மிருக்கின்றன ” என்பதே . இதைத் 
தொடர்ந்து நெடுக ஷே ரபியவர்களும் அவர்கள் குமாரர்களும் நாடார் குல 
முன்னேற்ற விஷயமாய்ச் செய்துவந்திருக்கிற வேலைகளைப்பற்றி , சான் 
• றோர் மனு 1 - ம் பாகத்தின் பாயிரங்கள் , சான்றோர் சங்கம் , ஷ சான் 
றோர் எத்னாகிரபி முதலிய பிரசுரங்களில் ஒரு சுமார் விளங்கும் . 

( g ). நமது நாடார் மஹாஜன சங்கத்தின் 3 - வது கான்பசென்ஸில் 
வாசிக்கும்படியாக , திருநெல்வேலி சி . எம் , காலேஜ் வைஸ்பிரின் விப்பா 
லான கனம் ஜே . ஞானமுத்துநாடார் , பி . ஏ . , எல் . ட்டி . அவர்கள் , " சாடார் 
சளுக் கோர் வர்த்தமானப்பத்திரிகையிருப்ப தவசியம் என்னும் தலைப் 
புள் , 26-5--1917 - ல் எழுதியனுப்பிய வியாஸத்தில், ரபி சட்டம்பிள்ளை 
ஐயா.அவர்கள் விஷயமாய்ச் சொல்லியிருப்ப தாவது : 
written for English readers.-- Tbe tract , however , gave offence to 
a few , who rk ! sorted the disparagement of their caste . The Bishop , 
therefore withdrew it from circulation . A few copies remained in 
the possession of the people, and the grievance never entirely died 
out. ” - அது விஷயமாய் ஷ பிஷப் கால்டுவல்துரையே தம்முடைய ஜீவியசரித் 
திரத்தி லெழுதிவைத்திருப்ப தாவது : - “ In 1849 , eight years after my arrival . 
in Tinnevelly, I wrote a pamphlet descriptive of the people amongst 
whom I was labouring , entitled Tho Tinnevelly Sinnars. - As soon 
as I found that persons had takon offence at it, “ I withilrew it from 
circulation as far as I could ." ( Reminiscencos of Bishop Caldwell 
edited by his Son - in - law , pp . 84,85 . Madras , 1894.) - 


98 


, 


நமக்குள்ளே இங்கிலீஷ் கல்வி எப்படி அபிவிருத்தியானது ? சுமார் 
எழுபது - எண்பது வருஷங்களுக்கு முன்னதாக மூன்று மகான்கள் , அதா 
வது ம- - -ஸ்ரீ ரபி சட்டம் பிள்ளை ஐயா அவர்கள் , கனம் எஸ் . வின் 
பிரிட் ஐயாவர்கள் , கனம் தேவசகாயம் ஞானமுத்து ஐயாவர்கள் , இம் 
மூவரும் , 

தங்கள் சொந்த இடங்களிற் கற்கக்கூடிய கல்விகளைக் கற்றபின் , 
: மகா சஷ்டத்துடன் சென்னபட்டணம் சென்று , அந்தக்காலத்தில் 
கிடைக்கக்கூடிய படிப்பில் சிரேஷ்டமான படிப்பைப் படித்து , அநேக 
பாஷைகளையும் ஞானங்களையுங் கற்று , தங்களுக்குக் கனமும் தேசத்தா 
ருக்கு நன்மையு முண்டாக ஊழியஞ்செய்ததைப் பார்த்து , மற்றவர்களும் 
படிக்க ஆரம்பித்தார்கள் , அம் மூவரில் ம -ா -ா -ஸ்ரீ ரபி சட்டம்பிள்ளை ஐயா 
அவர்கள் திருவுள கடாக்ஷத்தால் இன்னும் நமது நடுவி லிருக்கிறார்கள் . நம் 
முடைய குலத்திற்கு அவர்கள் ஒருபெரிய மூலபலம் என்கலாம் . நமக்குள் 
வாலிபர் அந்தமகாப்பிரபு இருக்கிற இடத்திற்கு ஸ்தலயாத்திரை செய் 
தால் அது மகாமேன்மையா யிருக்கும். எனக்கு அவர்கள் வீட்டிற்குப் 
போய் அவர்கள் பாதம்பணிந்து வணங்குஞ்சலாக்கியம் போனவருஷத்தில் 
கிடைத்தது ... இப்படியே, நங் குலத்தில் பெரியோர் யார்யார் என் றறி 
றதும் , யார்யார் என்ன என்ன செய்கிறார்க ளென் றறிகிறதும் , நமக்கு 
மனதிற் கிதத்தையும் மேற்செல்லவேண்டு மென்கிற ஆசையையு முண் 
டாக்கும் . இதற்காகவும் பத்திரிகை வேண்டும் என்பதே . 

மேற்கண்ட ரிஷி என் னருமைப் பிதாவா யிருப்பதற்காக நான் 
மகிழ்ச்சியுடையவனா யிருக்கிறேன் . 
க்ஷத்திரிய குலத்தில் பிறந்து , பல நற்குணங்களுடையோ ராய் விவாக 

நிறம் 
மாகாத பாலியவயதில் 1908 - ல் காலஞ்சென்றபோன , திருக்செக்கர் 
தாலூகா -ஏறல் யூனியன் சேர்மன் ஸ்ரீரா. அருணாசலநாடார் , தென் இந் 
யாவின் மிகுதியான ஜாதிகளால் சிவாம்சமாக ஒப்பப்பட்டு , தற்போது 
லக்ஷக்கணக்கான இந்துக்களால் அமேக வரப்பிரசாதங்க ளருளுவோராய் 
வணங்கப்பட்டுவருவதி லிருந்து , பூர்வ முதல் தமிழ்த்தேச மெங்கும் அங் 
கங்கே சிவபெருமான் , சுப்பிரமணியர் , பெருமாள் ( விஷ்ணு ) , அம்பிகை 
( அம்மன் ) முதலானோரின் அம்சங்களாகவும் - அவதாரங்களாகவும் 
வணங்கப்படுவோ ரெல்லாம் , வேறெந்த ஜாதியையும் சேர்ந்தவர்களா 
யிராமல் , சான்றோரான க்ஷத்திரியஜாதியைச் சேர்ந்த தமிழரசர் முதலான 
வர்களின் வம்சத்திலுதித்து , வியப்புறத்தக்க பெருங்கிரியைகள் நடப்பித்த 
தினால் மதிப்புப்பெற்ற ராஜாக்களும் - பிரபுக்களும் - யுத்த வீரரும் ராஜஸ்திரீ 
களுமே தவிர வேறல்ல என்னு முண்மை யாவராலும் ஒப்புக்கொள்ளப் 
* பவே தாகிவருகிறது . 

மேலும் , தாலூகா போர்டு மெம்பர் , டிஸ்டிரிக்கபோர்ம் மெம்பர் ,, 
ஆனரரி மாஜிஸ்திரேட் , யூனியன் சேர்மன் , முனிஸிப்பல் சவுண்விலர் , 
முனிஸிப்பல் சேர்மன் , கார்போரேஷன் சமிஷனர் , ஜூரர் , அஸெஸ்ஸர் , 


. 


97 


யூனிவெர்ட்டி பெல்லோ முதலிய கவும் உத்தியோகங்களையும் அலே . 
நாடார்கள் வெகுகாலத்துக்கு முன் முத லிருந்தே பெற்று வகித்துவந்திருக் 
கிஞர்கள் . அவைகளில் , தாலூகாபோர்டு மெம்பர், ஆனசரி மாஜிஸ்தி 
ரேட் , பூனியன் சேர்மன் , ஜூரர் , அஸெஸ்ஸர் என்னும் உத்தியோகங்களை 
வகித்தவர்கள் ஏராளமாயிருப்பது போக , டிஸ்டிரிக்டுபோர்டு மெம்பர்க 
ளாய் இருந்தவர்களும் இருப்பவர்களு மாக தஞ்சாவூர்ஜில்லா-பிறையாறு , 
கனம் த . குருசாமி நாடாரவர்கள் , தஞ்சாவூர் , கனம் ராவு ஸா ஹிப் எம் . 
ஆபிரசாம்பண்டிதரவர்கள் , மதுரைஜில்லா-பட்டிவீரன்பட்டி , ம--- ஸ்ரீ 
ஊ . பு. அ . ரத்தினசாமிநாடாரவர்கள் , உசிலம்பட்டி , ம -ா- ~ -ஸ்ரீ ப . வீ. 
ஆதிமுத்துமாலை நாடாரவர்கள் , ராமநாதபுரம்ஜில்லா- விருதுப்பட்டி , 
ம -ா- ~ -ஸ்ரீ சு . ப . பொன்னப்பசாடாரவர்கள் , ம --- ஸ்ரீ என் . எஸ் . 
மாணிக்கவாசககாடாரவர்கள் , பி.ஏ. , திருநெல்வேலிஜில்லா- கைலாசபுரம் , 
மா --- ஸ்ரீ எம் . தேவசகாயநாடாரவர்கள் , ஆறுமு.னேரி , ம -ா- ~ -ஸ்ரீ 
எஸ் . - பொன்னையாராடாரவர்கள் , இவர்களுடைய காமங்கள் தற்சமயம் 
எனக்கு ஞாபகத்தில் வருறென்றன . இதுபோக , டிஸ்டிரிக்ேேபார்டுகளில் 
அபிஷியல் மெம்பர்களாக , " ம- m-m- ஸ்ரீ ( தாசில்தார் ) எஸ். கோவில்பிள்ளை 
நாடாரவர்கள் , பி.ஏ. , ம ---- ஸ்ரீ ( தாசில்தார் ) தாமஸ் குமரேசன் நாட்ா 
சவர்கள் , பி.ஏ .; ம- - -ஸ்ரீ ( டிப்டி கலெக்டர் ) என் . டேவிட்சாடார 
வர்கள் , பி ஏ. , பி.எல் . , ம ---ா - ஸ்ரீ ( டிப்டி கலெக்டர் ) ராவுஸாஹிப் டி . திர 
வியநாடாரவர்கள் , பி.ஏ., ம - 7-1 -ஸ்ரீ ( டிப்டி கலெக்டர் ) எஸ் . வி . நற்குணம் 
நாடாரவர்கள் , பி. ஏ. , ம- ~ - ~ -ஸ்ரீ ( தாசில்தார் ) எட்வர்ட் எஸ் . ஏசுவடியான் 
நாடாரவர்கள் , பி ஏ . , ம -ா- m- ஸ்ரீ ( தாசில்தார் ) டி. அன்புநாடாதவர்கள் , 
பி . ஏ . , ம --- ஸ்ரீ ( டிப்டி கலெக்டர் ) ஈ . வி . டேவிட்ராடாரவர்கள் , பி.ஏ. , 
ம -ா- m- ஸ்ரீ ( டிப்டி கலெக்டர் ) 6 வமணி கோவில்பிள்ளை நாடாரவர்கள் , 
பி.ஏ. பி.எல் ., ம-ா- ஸ்ரீ ( தாசில்தார் ) உவில்லியம் லாமேக் நாடாரவர்கள் , 
3. ஏ . , முதலானவர்கள் . மெம்பர்ஷிப் வகித்திருக்கிறார்கள்.- முனிவிப் 
பல் சம்பந்தமான உத்யோகங்களில் , அட்வோகேட் கனம் ஜோஸப் ஸத்ய 
நாடார் , எம் . ஏ . , எம் . எல் . அவர்கள் , மதராஸ் கார்போரேஷனில் மெம்ப 
ராயிருந்தார்கள் ; டிப்டி கலெக்டரான ம -ா - ஸ்ரீ என் . டேவிட்ாேடார் , 
பி . ஏ . , பி.எல் . அவர்கள் மதுரையிலும் , மா - எ - ஸ்ரீ வி . ஞானசிரோமணி 
நாடார் அவர்கள் , பி.எ. திருச்சினாப்பள்ளியிலும் , ம- m - n- ஸ்ரீ ஜாண் தேவ 
சகாயம் நாடார் , பி.ஏ. , எல் . டி . அவர்கள் பாளையங்கோட்டையிலும் முனி 
வலிப்பல் சேர்மன் உத்யோகம் செய்தார்கள் ; இதுபோக , முனிலிப்பல் கவுண் 
வயிலர் உத்யோகம் வசித்தவர்களும் வகிக்கிறவர்களும் அங்கங்கே மிகுதிய 

13 


58 , 


யிருக்கிறார்கள் .-- நாஞ்சினாட்டைச்சேர்ந்த ராஜாக்கள்மங்கலத்தில் மிகுந்த 
தனவந்த ரான , ம - ள - - ஸ்ரீ பொன்னையா நாடாரவர்கள் , திருவிதாங்கோடு 
மஹாராஜா அவர்களின் ஸ்ரீ மூலம் பிரஜாசபையில் கண்யம் பொருந்திய மெம் 
பர்ஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள் .-- ஆறு முகனேரி கனம் எஸ்.பொன்னையா 
நாடாரவர்கள் , கடந்த 30 வருஷங்களுக்கு மேற்பட , தொடர்ந்தேற்றியாய் , 
ஸ்டல்மானேஜா, யூனியன் சேர்மன், தாலூகாபோர்டு மெம்பர் , டிஸ்டிரிக்டு 
போர்டு மெம்பர் முதலிய கண்ய உத்யோகங்களை பேர்பெற வகித்து , 
மாட்சிமைதங்கிய நமது பாஜபிரதிநிதியவர்களால் மெரிட் ஸர்ட்டிபிக்கேட் 
களும் பெற்றிருப்பது , இங்ஙனம் விசேஷித்துக் குறிப்பிடத்தகுந்த தென் 
றெண்ணுகிறேன் . தற்சமயம் திருச்செந்தூர் தாலுகாவின் ஸப்ஜெயிலை 

ன்ஸ்பெகஷன் செய்யும் ஆனாரிவேலையும் இந்தக் கனவானுக்கு ஒப்புவிக் 
கப்பட் டிருக்கிறது . 

இதுபோக , நமது நாடார் குலத்தவர்களில் , சிவகாசிக்கடுத்த சாட்சியா 
புரத்தில் பாதிரியாராயிருந்த ரெவரெண்டு எஸ் . பவுல் ஐயரவர்களுக்கும் , 
நாள் தில் ஐ 4 ராமரீத் மிலிட்டரி டிப்பார்ட் மென்றில் மெடிக்கல் ஆபீசரா 
பிருக்கும் கனம் ஜே . ஜி . சுவாமி தாஸ் நாடாரவர்களுக்கும், 1908 - ல் தூத் 
துக்குடியில்கடந்த சுதேசியக்கலகத்தை மடக்கியவிவயமாய் மிகவும் 
மதிப்புப்பெற்றவர்களும் , நாளதில் திருச்சினாப்பள்ளிஜில்லாவில் டிப்டி 
கலெகடராயிருப்பவர்களு மான , கனம் டி . திரவியநாடார் , பி.ஏ. அவர்களுக் 
கும் , தஞ்சாவூர் கனம் எம் . ஆபிரகாம் பண்டிதர் அவர்களுக்கும் ‘ Rao 
Sabib ராவு ஸாஹிப் பட்டமும் , மதராவில் பி.டபிள்யூ. டிப்பார்ட்மென் 

ல் எக்ஷிகியூட்டிவ் இஞ்ஜினீரா யிருக்கிற கனம் எஸ் .. கோவில் பிள்ளை , 
பி.ஏ. , பி . இ , அவர்களுக்கு ‘ R ai Sahib பாய் ஸாஹிப் பட்டமும் , திரு 
நெல்வேலியில் போலீஸ் அஸிஸ்டன்று சூப்பரின்றென்டென்றா யிருந்த 
t கனம் " ஐ . மாணிக்கவாசகநாடாரவர்களுக்கும் , மாட்சிமைதங்கிய நமது 
மதராஸ் சுவர்ணர் பெருமான் ஆபீஸின் ரெவினியூ ஸெக்ரட்டரியற்றில் 
ரிஜிஸ்திராராயிருந்து புகழுடன் வேலைபார்க்கும் கனம் வி . பொன்னையா 
நாடார் , பி . ஏ . அவர்களுக்கும் Rao Bahadur ராவு பஹதுர் பட்டமும் , 
நமது நாடார் மஹாஜன சங்கத்தின் வைஸ்பிரஸிடென்றா யிருந்த கனம் 
த , இரத்தினசாமி நாடாரவர்களுக்கும், கோயம்பு + தூரில் அஸிஸ்டன்று 
செஷன்ஸ்ஜட்ஜ் வேலைபார்த்த , கனம் ஜி . ஜே . சாலமோன் நாடார் , பி.ஏ., 
பி . எல் . அவர்களுக்கும் ‘ Rai Bahadur பாய் பஹதுர் பட்டமும் , மகா 
மாட்சிமைதங்கிய நமது ராஜபிரதிநிதியவர்களால் அளிக்கப்பட்டிருக்கின் 
றன . மேலும் , ஷே ராஜபிரத்நிதியவர்களால் ( Certificates of merit ) 


. 


குலத்தவரில் அனந்தமா யுண் 

99 
மெரிட் ஸர்ட்டியிக்கேட்டுகள் பெற்றிருக்கும் கனவான்களும் , நம் நாடார் 
நாடார்குல டயரெக்டரி யில் விவரமாய் வரக்கூடும் 
நாடார் குல வரலாற்றை விவரமாய் எழுதினால் , அது மிகுவிரிவான 

மாய் 
நூலாகச் சமையும் ; ஆகையால் , இந்தச் சந்தர்ப்பத்துக்குத் தக்கதாக 
சங்கதிகளை இவ்வளவு சுருக்கத்தில் விட்டிருக்கிறேன்.- நான் கடந்த 
28 வருஷங்களாக ( Oriental) கீழ் தேசங்கள் சம்பந்தமான சரித்திரம் , 
மதம் , ஜனவிவரணம் , பாஷாசாஸ்திரம் முதலானவைகளை ஆராய்ச்சி 
செய்வதையே என்னுடைய விசேஷ பிரவிர்த்தியாக வைத்திருப்பதால் , 
நாடார் தலவிவர மா + நான் இதுவரை சொன்ன சங்ககிகள் , அந்த ஆராய்ச் 
சிக் கூடே சண்யம் பொருந்திய என் பிதாவவர்களின் வான் முறையாய் 
எனக்குத் துலங்கியவைக ளாதம் - தென் இந்தியாவின் 

- தென் இந்தியாவின் ஜன விவரண 
சம்பந்தமான எங்கள் ஆராய்ச்சியை முன்னிட்டே , 1901- ம் வருஷத்தில் 
கவர்னமென்றார் இம் மதராஸ்மாகாணத்தில் எத்னாகிரபிக் ஸர்வே என 
தென் இந்திய ஜாதிகள் - குலங்கள் விஷயமாய் விவரம் சேர்க்கும் வேலையை 
ஆரம்பித்தபோது , ஷ எத்னகிரபிக் ஸர்வே சூப்பரின்றென் டென்று துரை 
யே நாடார் குலத்தவர் முதலானவர்களின் விஷயமாய் எங்களுக்குத் தெரிந்த 
விவரத்தை தமக்க எழுதிக்கொடுக்கும்படியாக எங்களிடம் எழுத்து மூல 
மாகவும் -முகரூபிலும் கேட்டுக்கொண்டது மாத்திர மல்ல , ஜாதிகள் 
குலங்களின் பூர்வோத்தியங்களை ஆராய்ந்து புஸ்தகம் பிரசுரிக் வேண்டு 
மென்று கவர்ணமென்றாரே வலியே விரும்புகிறார்களென்னும் சங்கதி 
கவர்ண்மென்ற மூல மாகவே தெரிவிக்கப்பட்டதின் பேரில் , திருசெல் 
வேலி - ( ராமநாதபுரம் - ) மதுரை ஜில்லாக்களிலும் , நாஞ்சினாட்டிலும் , 
சிலோனிலும் , பர்மாவிலு மிருந்து சுமார் 40,010) நாடார்கள் கையொப்ப 
மிட்டு , நாடார்குலவரலா சாக நானும் என் சகோதரரும் எழுதிக்கொடுப் 
பதே சரியான தென்றும் , அதுவிஷயத்துக்காக என்னையும் என் சகோ 
தாரையும் நாடார்குலம் மொத்தத்தின் ( Delegates ) பிரதிநிதிகளா யிருக்க 
தாங்கள் கேட்டிருப்ப தாகவும் , ஷை எத்னாகிரபிக்ஸர் வேயின் சூப்பரின் 
றென்டென்று துரைக்கு மனுக்கள் செய்துகொண்டபடி , நாங்கள் ஷ 


1 


* மதராஸ் எத்னாகிரபிக் ஸர்வே சூப்பரின்றென் டென்று துரை, 9-4-1901 - ல் 
எங்களுக் கெழுதிய லெட்டரில் , " Any stray notes On customs , howevar 
- trivial they may appear , are acceptable " என்றும் , 4-5-1901 - ல் 

எழுதியதில் , I shall be very glad to receive your account of the 
Cbantra caste , when it is ready ” என்றும் சொல்லியிருக்கிறார் . 


100 


துரைக்கு நாடார் குலவரலாற்றை திரளான மேற்கோளாதாரங்களின் 
பேரில் எழுதி , ( A Short Account of the Chantras or Tamil Xatras 
என்னும் பேரால் ) அச்சிட்டும் . கையெழுத்துப்பிரதிகளாகவும் கொடுத்தது 
மாத்திர மல்ல , ஷ ஆராய்ச்சிவிஷயமாய் வேறுபல உதவிகளும் செய் 
தோம் . ஆனால் , 1917 - ல் கவர்ண்மென்றுத்தரப்பில் வெளியான திரு 
நெல்வேலி டிஸ்டிரிக்டு கெஜட்டீரி ல் மேற்கண்டது முதலான எங்கள் 
குடும்ப நடபடிக்கைகள் விஷயமாய் அடியிற்கண்டபடி யதார்த்த விரோத 
மாய் எழுதப்பட்டிருக்கிறது , அதாவது : 

" The endeavours of the caste (Chandrans) to obtain a status 
in Hindu society higher than other Hindus are willing to allow 
them and in particular their efforts to attain recognition as 
Kshatriyas have a long history ; and within the last fifteen years 
their pretensions have been elaborately set out in written state 
ments 

. Pamphlets on the subject, originating from a member 
of the caste living near Nazareth , are now in circulation and are 
duly presented to any one who is suspected of the intention of 
publishing any account of the community . - Briefly stated, the 
contentions raised are that the proper form of the name Chandran 
is Chandror , a word which means < the learned or the noble, 
and that the community belongs to the Kshatriya caste . - And 
it must not be supposed that the Chandror theory has by any 
means spread a general infection over the whole community. 
In villages near the source of its origin it finds often vehement 
Supporters.-- Possibly it may die of inanition . என்பதே . 
இந்த கெஜட்டீர் ’ எழுதுவதற்கு 15 வருஷங்களுக்கு முன் ஷ எத்னாகிய 
ஆபீசருக்கு நாங்கள் நாடார் குலவரலாறாய் எழுதிக்கொடுத்தது , நாங்களே 
ஆத்திரப்பட்டுச்செய்த ( " endeavour ) நடபடிக்கை யல்ல ; ஷ எத்னா 
கிபிடிப்பாட்மென்றாரும் , நாடார் குல மஹாஜனங்களில் 40,000 பேரும் 
எங்களை வருந்திக் கேட்டுக்கொண்டதின் பேரில் நடந்த காரியம் . அப் 
படியே , பத்துவருஷங்களுக்கொரு தபா ஜன சங்கை யெடுக்கும் சென்சஸ் 
காலங்களிலும் , அங்கங்கே யுள்ள மேதாவிகளிடம் ஒவ்வொரு ஜாதிகளின் 
பூர்வோத்திரம் - வழக்கபுழக்கம் முதலானவைகளை தங்களுக்கு எழுதிக்கொ 
டுக்கும்படி ஷை ஆபீசர்கள் வலியே கேட்டுவாங்கியே வந்திருக்கிறார்கள் . 
காரியம் இப்படியிருக்க , உண்மைக்குவிரோதமாய் ஷை செஜட்டீரில் , 
காடார்சா திவரலா றெழுதும் விஷயமான பொறுப்பெல்லாம் எங்கள் 
பேரிலேயே சரட்டப்பட்டிருப்பதால் , நாடார்ஜா தியின் இயற்கையான 
உயர்வைப்பற்றி மேற்கண்ட எத்னாகிரபிக்ஸர்வே அதிகாரிக்கும் மற்றவர் 


101 


களுக்கும் நாங்கள் கொடுத்த வரலாற்றாதாரங்கள் முதலானவைக ளெல் 
லாம் , அவர்சொல்லுகிறபடி , “ pretensions வெறும் பாவனைகள் தானோ, 
அல்லது , உள்ளபடியே நாடார்ஜாதியி லிருப்பவைகளும் - அவர்களுக் குரிய 
வைகளுந்தானோ என்று உலகத்தில் எல்லா மேதாவிகளும் அறியும்படி 
யாக , அவைகளைத் திரட்டி அமைத்து உபரியாஸிக்கவேண்டியதும் , அச் 
சிட்டுப் பிரசித்தம்பண்ணவேண்டியதும் என்னுடைய விசேஷித்த கட 
மையாயிருக்கிறது . அப்படி அது , நாடார்குலவிஷயமாய் தப்பபிப்பிராய 
மில்லாத மேதாவிகளின் பார்வைக்குக் கிடைக்கும்போது , நாடார்குலத் 
தவர் , உள்படியே மேன் மக்களோ அல்லவோ என்பதை ஷ செஜட்டீர் 
எழுதியவரைப் போலொத்த ஒன்றிரண்டுபே ரல்ல , உலகத்தின் விசேஷ 
மேதாவிகளெல்லாம் நிதானித்து , சரியான அபிப்பிராயம் சொல்லக்கூடு 
மென் றெண்ணுகிறேன் . - ஷ கெஜட்டீரி ல் சொல்லப்பட்டிருக்கிற 
படிக்கு , ஒரு குலத்தவரின் பூர்வோத்திரம் , சரித்திரம் முதலானவைகளைப் 
பற்றி புஸ்தகம் எழுதுவது தகாதகாரிய மானால் , நாளது நாகரீகலோகத் 
தில் அங்கங்கே மகாமேதாவிகளா லேற்பட்டு , ஜாதிகள் - குலங்களின் பூர் 
வோத்திரத்தை ஆராய்ந்து புஸ்தகங்கள் பிரசுரிப்பதையே தங்கள் வேலை 
யாய்வைத்திருக்கிற ( Anthropological Societies , Ethnographic 
Societies, Ethnological Societies , Geographical Societies முத 
லான ) சங்கங்களின் வேலைக ளெல்லாம் வம்பும் - அனாவசியமுமே யாகிறது . 
அதுவுமன்றி , ஷை கெஜட்டீர் புஸ்தகத்திலேயே People ஜாதிகளைப்பற் 
றிய விவரம் " என் றெழுதி , இன்னகுலம் மேல் - இன்ன குலம்கீழ் என்று 
எழுதியிருக்கிற அத்யாயமும் , அனாவசியமும் , ஒன்றுக்கொன்று மனவருத் 
தத்தை இழுத்துவிடுகிற வம்பு வேலையுமே யாகிறது . ஒரு ஜில்லாவைப் பற்றி 
புஸ்தகம் எழுதுவதா யிருந்தால் , அதிலிருக்கிற மொத்த மனுப்பிராணிகள் 
இவ்வளவு என்கிற அவ்வளவு எழுதப்படலாமே தவிர, எவ்விதமான ஜாதி 
அல்லது குலப் பேரும் அதில் வந்திருக்கக் கூடாது . சென்சஸ்கணக்கெ 
சிக்கும்போதும் , ஜாதிப்பேர்களும் , ஜாதிகளின் மேல்கீழ் அந்தள் துகளும் 
எழுதப்பட்டிருக்கவே கூடாது . உலகத்திலுள்ள சகல மனுப்பிராணி 
களும் ஆத்மா - சரீரம் உள்ளவர்கள் தாம் ; மனுஷரில் உயர்வு- தாழ்வு கிடைக் 
காது !! நான் ஆரியன் - அவன் (Shenitic) சேமியன் - அவன் துரானி 
யன் , அவன் மங்கோல் . அவன் காப்பிரி - அவன் ‘ நீக்ரோ என்னும் ஜாதி 
வழக்கை மேதாவிகளும் பிரபுக்களும் எதற்காக எடுத்துப்பேசுகிறார்கள்? ! -- 
நேற்றைய தினம் நமது கான்பரென்ஸில் அக்ராஸனபதியா விருந்த கனந் 
தங்தசிய மேதாவி யாகிய அட்வோகேட் ஜெனரல் , The Hon . Mr. எஸ் .. 


101 


ஸ்ரீ வாஸ்ஐயங்கார் , பி.ஏ. , பி.எல் . அவர்கள் வாசித்த பிரஸிடென்ஷியல் 
அட்ரஸில் , “ I have looked through the literature concerning 
the Nadars and the very interesting book prepared by 
Mr. Chattampillai - Aiya - I believe your caste was a Hindu 
warlike tribe .-- For me , your community (ie. Nadar ) belongs 
to the highest of all castes, namely, the caste of Hindus or 
iidians. நாடார்களைப்பற்றியுள்ள நூல்களைப் புரட்டிப்பார்த்தேன் ; 
மிஸ்ட்டர் சட்டாம்பிள்ளைஐயா எழுதிய மிசுவிசேஷங்க ளடங்கிய புஸ்த 
கத்தையும் படித்தேன் . உங்களுடைய முன்னோர்கள் போர்புரியும் 
தன்மையுள்ள போலான ஹிந்துக்கள் தாம் என்றும் நான் நம்புகிறேன் . 
உங்கள் (நாடார் )ஜாதி மேலானதுதா னென்றும் , ஒருவிதத்திலும் தாழ்ந்த 
தல்லவென்றும் என்னுடைய நிச்சய அபிப்ர யம் என்று சொல்லப்பட் 
டிருப்பதைக் கவனிக்கும் போது , சுதேசிகாய்ப் பிறந்து , சுதேசஜாதிகள் 
விஷபமாய் பல ஐரோப்பிய ஆசிரியர் - ளை விட - சரியான விவரம் சொல் 
லக்கூடிய அந்த மேதாவி , கனம் பேட்து மரயவர்கள் ஷ டிஸ்டிரிக்டு 
கெஜட்டீரி ல் நாடார் குலத் கவரின் பூர்வோத்திரத்தைப்பற்றி குறைவா 
யெழுதியிருக்கும்சங்கக்கள் யதார்த்த விரோதமானவைக ளென்று 
நன்றாய்த் தெரிந்தே இந்தவார்.த்தைகளை மொழிந்தார்க ளென்றும் , அது 
வே நாடார் குலவிஷயமாய் ஒரு பெரிய கவர்ண்மென்று அதிகாரியின் 
அபிப்பிராயமாய் இப்போ கடைசியாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் விவரம் 
என்றும் அறிந்து , நாம் சந்தோஷிக்கவேண்டியதா யிருக்கிறது . 

நாடார் ஜாதியாரின் மேன்மைப்பூர்வோத்திரத்தையும் , சரித்திரத்தை 
யும் , அந்தஸ்தையும் துலக்குவதாயிருக்கிற மேற்கண்டது முதலான சகல 
ஆதாரங்களையும் தவிர்த்து , அ கற்குமேலாக, ராமசாதபுரம்ஜ மீனி ஒள்ள 
( Kamuti , Kamuthi or K imudi ) கழதி என்னும் ஓருரி லுள்ள ஒரு 
கோவில் பிரவேசவிஷயமாய் , அவ்விடத்தில் ஏழைகளும் விவகாரந்தெரி 
யாதவர்களு மா யிருந்த 15 சான்றாரை பிரதிவாதிக ளாக் 3 , 1897 - ம் 
முதல் , நாடார் குலத்தைப் பகைக்கும் பலர் ஒன்றுகூடி நடத்தின ஒரு 
கேஸ் விஷயமாய் , ஷை சான்றாருக்குப் பிரதிகூலமான தீர்ப்புகள் கோர்டு 
சளி லுண்டாகிவிட்ட தா - வும் , அதுவே , நாடார்ஜா சி மொத்தத்தின் 
விஷய மாகவும் இங்கிலீஷ்ராஜாங்கத்தில் சகாகாலம் நிலைக்க வேண்டிய 
கட்டளை யாகிவிட்டது போலவும் , இப்போ சிலகாலமாய , பொதுவாய் 
நாடார்ஜா தியைப் பகைப்போராலும் , நாடார்ஜாதியார் இன்னாரென்றும் , 
ஷை கேவலின் விவரம் என்ன என்றும் நன்றாய் ஆராயாத பல கவாண்மென்று 


108 


உத்யோகஸ்தராலும் தப்பபிப்பிராய முண்டாகியிருப்பதால் , அதுவிஷய 
மாய் கொஞ்சம் விவரம் சொல்லவேண்டியதும் இவ்விடம் அவசரமென் 
றெண்ணுகிறேன் . கமுதிஊரி லுள்ள ஷை , வியாச்சியக்கோவிலுமே , 
வேதங்கள் எழுகப்பட்ட பூர்வகால இயற்கைப்படி , அநேகமாய் கலப்பில் 
லரம விருக்கிற ( நாடார் சலத்தவரின் ) பழய ஆரிய இந்துமதத்தைச் * 
சேர்ந்ததா யிராமல் , மேலேகண்டபடி , புத்த ஜின மதச் சார்பாய் மது . 
மாம்சத்தை நிஷேதித்து , ஆகமம் முதலான பேராகத் தங்களுக்கு 
நூதன மதசட்டங்க ளுண்டாக்கிக்கொண்ட சைவம் என்னும் பதிதமதத் 
தைச் சேர்ந்தது . அந்த ஆகம சாஸ்திரப்படி , நாடார்கள் அக் கோவிலுக் 
குள் போகத்தக்கவர்கள் என்றாவது , போகத் தகாதவர்கள் என் ராவது எப் 
படித் தீர்ப்பானாலும் நாடார்களுக்கு காரியமில்லை .--அது ஸிவில் வியாஜ் 
ஜியு மாய் , கீழ்மதுரை ஸப்கோர்ட்டில் ( 0. S. No. 33/1898 ஆக ) நடை , 
பெற்றுக்கொண்டிருக்கும்போது , (பழய ) விவில் புரோஹீஜர் கோடு , 
* 30 - வது செக்ஷன் படி , மற்றவர்களையும் ஷை . வியாச்சியத்தில் கட்டுப்படுத் 
தும் , விஷயமாக , 30-7- 98 - ல்வை போர்ட்மூலமாய்ப் பிறந்த ( Proclama 
tion ) விளம்பரத்திலும் , முதி வகையரா ” ஊர் என்ற இடவிவரம் 
குறிக்கப்பட்டு , அதவிஷபமான தண்டோராவும் கமுதிக்கிராமத்தில் மாத் 
திரம் 13--98 - ல் செய்யப்பட்டது. இவ்வளவு, இடத்தைத்தவிர 
தென இந்தியா வெங்கம், இந்தியாவுக் +ப்பாலு மிருக்கிற லக்ஷக்கணச் 
கான நாடார் குலத் தினருக்கு இந்த வியாச்சியத்தைப்பற்றி எவ்வகையாக 
வாயினும் தெரிவிக்கப்படவில்லை. அப்பால் 28-9-98 - ல் இஷக்கள் 
தீர்மானிக்கப்பட்டபோதும் , ஷ கோர்ட்டின் ஜட்ஜ் , Issues agreed to 
by the parties “ இருகட்சியாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விவாதாம் 
சங்கள் ” என்று தாவாக்கோவில் விஷயமாகவே- 14 சங்கதிகளை எழுதி , 
அதின் கடைசியில் , The contentions raised in the suit are ad 
mittedly. confined to the Nadars of Kamudi and to the temple 
mentioned in the plaint " " இந்தவியாச்சியத்தில் எடுத்துப் பேசப்படு 
கிற விவாதங்க ளெல்லாம , இருகட்சிக்காரராலுமே ஒப்புக்கொள்ளப்படு 
கிறபடிக்கு , கமுதி ஊர் நாடார்களையும் , பிரியா தில் சொல்லப்பட்ட சோவி 
லையும் மாத்திரம் கட்டுப்படுத்தமே யல்லாமல் வேறல் ல ” என்று எழுதி 

* கனம் வி . பி . சுப்பிரமணிய முதலியாரவர்கள் 19 7 - ல் எழுதி , திருச்சினாப் 
பள்ளி ( Tamilian Archeological Sciety ) •தமிழ புராதன ஆபாய்ச்சி சங்கத் 
தாரால் பிரசுரமாகியிருப்ப தாவது ; -- “ ஆரியப்பிராயணர் , வேதகாலத்தில் , மாமிச 
பட்சணத்தோடு ( சாமபான மென்ற மதுபானமுஞ் செய்தவர்கள் . வடதேசத்தில் 
அவர்கள் வகுப்புகளுக்குள் சிலவகுப்பினர் இன்னும் மாம்சம் புசிக்கின் றனர் . 
அன்றி , அவர்கள் எத்தேசத்தின் மானாலும் யாகலாயிலாக மாம்சம்புசிக்கின்றனர் . 


104 . 


யிருக்கிறார் . அப்பால் , அதை அடித்து , அந்தக்கேஸை நாடார் குலம் 
மொத்தத்துக்கும் சம்பந்தப்படுத்தவேண்டு மென்று ஷவாதி வசை 
யரா 20-1-99 - ல் மனுக்கொடுத்தபோதும் , ஷ ஜட்ஜ் அதுவிஷயமாய் 
6-2-99 - ல் ஆர்கியூமென்று நடத்தி , வாதியின் பிரியாதையும் அது 
வரை ஷ கேஸ்விஷயமாய் வாதிவகையராக்கள் கமுதி ஊரிலுள்ள ஷை 
15 பிரதிவாதிகளை மாத்திரம் கருதி வியாச்சியம் ஆரம்பித்து கடத்திய 
நடபடிக்கைகளையும் 21 பாராக்களில் விரிவாய்க் கண்டெழுதி , அந்த 
வியாச்சியம் ஷ 15 பிரதிவாதிகளுக்கும் அவர்களோடு சேர்ந்து தாவாக் 
கோவிலில் பிரவேசித்ததாகச் சொல்லப்பட்ட ஷ கமுதி வகையரா ஊரி 
அள்ள வேறுசில நாடார்களையும் மாத்திரம் கட்டுப்படுத்துமே தவிர 
வேறல்ல என்றும் , ஷை தேதியில் செய்த தம்முடைய 44 - ம் நிர் . ஆர்டரில் 
வெகுதெளிவா யெழுதியிருக்கிறார் . இது , சங்கதிகளை 20-7-99 - ல் 
பிறப்பித்த ஷ கேஸ்விஷயமான தம் ஜட்ஜ்மென்றின் 7 - ம் , 8 - ம் பாராக் 
களிலும் கொஞ்சம் எடுத்துச் சொல்லுகிறார் . மேற்சொன்ன 15 பிரதி 

தக்ஷ ஜட்ஜ்மென் றின் 7 - ம் , 8 - ம் பாராக்களி லிருப்ப தாவது : 

* 7 . With the consent of the counsel then (i. e . at the time of 
framing the issues) appearing for the parties I added the following 
note to the issue paper : - The contentions raised in the suit are ad 
mittedly confined to the Nadars of Kamudi and to the temple men 
Sioned in the plaint . 

8. My proceedings, dated 6th February 1899, after setting 
out the averments in the plaint and the steps taken by the Plaintiff 
to secure & proper representation under section 30 of the Code of. 
Civil Procedure, runs thus : - There can be no question therefore 
that the Nadars living in Kamudi and kindred villages, viz . , its ham 
lets, were sought to be originally proceeded against, and although 
the petition under section 30 of the Code of Civil Procedure refers 
to other Chandrars living in the District, the proclamation is issued . 
only to the Nadars of Kamudi and Vagaira villages and was published 
only locally. If wider representation was sought for by the Plaintiff 
he should have taken care to ask the Court to specify the manner 
of public advertisement, and if it was intended that the numerous 
body of Chandrars living in the Madura District should be publicly 
informed , this Court would have taken care to see that the notice 
published in the District Gazette was duly promulgated by 
beat of tom - tom in such of the villages of the District where 
any considerable body of Chandrars is known to reside . Thò manner 
of local publication was restricted to Kamudi and vagaira villages 
and this was accepted as sufficient by Plaintiff. He cannot now ask 
for a wider representation than what he bas been able to secure by 
the manner of publication of his notice . So the prayer for a general 
declaration against all Chandrars including those not resident in 
Kamudi cannot be granted in this suit ." 


105 


வாதிகளும் அநேகலட்சக் கணக்கான நாடார்ஜாதியின் பூர்வோத்திரம்.அந் 
தஸ்து விஷயமாய் கோர்ட்டில் தாங்களா யாவது , சாட்சிகள் மூலமா யாவது 
சரியான ஆதாரங்களும் விவரங்களும் கொடுக்கவே யில்லை ; அவர்கள் 
எப்போதாவது - எவ்விதம , யாவது நாடார்ஜாதியின் பிரதிநிதிகளா யிருந்த 
வர்களு மல்ல . அவர்கள் , அந்தக் கேஸ்டேக்கு முன்னமே காடார்களோடு 
விகற்பமாகி , ஷை வா திவலகயராக்க ளோடே குலத்துரோகமாய்ச் 
சேர்ந்துபோனவர்க ளென்றும் பிரஸ்தாப முண்டு . அந்தப்படி , அவர்க 
ளுடைய துரோகாடட்டிக்கையை முன்னிட்டு , ஷ கமுதிஊரிலுள்ள 
கண்யநாடார்கள் ஷை 15 பேருக்கும் அனுகூலமாய் சாட்சி சொல்ல 
உடன்படவில்லை யென்பது , ஷ சேவின் ஹைகோர்ட் ஜட்ஜ்மென்றி 
லும் கண்டிருக்கிறது . * இந்தக்கேஸ் ஷ ஸப்கோர்ட்டில் நடந்துகொண் 
டிருந்த விவாம் ஷ கமுதிவட்டசைக்கு அப்பாலுள்ள நாடார்குலத்த 
வருக்கு தெரியவே மாட்டாது , Most of the ( Plaintiff s ) witnesses 
were Brahmins who were not concerned in the dispute , "> " வாதி 
யின் சாட்சிகளில் மிச்சமானபேர் இந்தத்தாவாவுக்கு சம்பந்தப்படாத பிரா 
மணர் ” என்று ஷகேஸின் ஹைகோர்ட் ஜட்ஜ்மென்றில் சொல்லியிருக் 
கிறபடிக்கு , கல்விவிஷயமாகவும் , மற்றும் முன்னேற்றவிஷயமாகவும் 
நாடார் குலத்தவர்பேரில் பொறாமையுள்ள பல பிராமணரும் மற்றவர்களும் 
தூண்டுதல் செய்தே வாதியாகிய ஷ ஜமீன்தார் இந்த வியாச்சியத்தை 
நடத்த உடன்பட்ட தாகவும் தெரியவருகிறது . மேலும் , நாடார் குலத் 
தவருக் செதிராக ஷ சேல் வா திபக்கம் பிராமணச்சாட்சிகளால் தாக்க 
லான ஆகமங்கள் என்னும் ஏட்டுப்பிரதிகள் பூராவும் , திருத்தல் - வரிப் 
பிழப்பு - ஊடே நூதன ஏடுசள் சேர்த்தல் முதலான ( போர்ஜெரி ) சிருஷ் 
டினைக்குற்றம் நிறைந்தவைகளாயிருந்த சங்கதி , அக்தக்கேஸ் நடக்கும் 
காலத்திலே தானே வக்கீல்களால் கண்டுபிடிக்கப்பட்டு , தை ஏசேளை ஒவ் 
வொன்றாய்ப் பரிசோதித்து , ஷை . போர்ஜெரியை சவிஸ்தாரமாய் எனத் 
துக்காட்டி ஷ கோர்ட்டில் தாக்கல்செய்த ஸ்டேட்மென்றுகளும் ஷை . 
கேஸின் தஸ்தாவேசுகளோ டிருக்கின்றன . அதுமாத்திர மல்ல , ஆரியருக் 
கந்ய ரான துரானியர் அல்லது திராவிடர் என்றும் ஜாதியார் , 

முன் 
தமிழ்த்தேசத்திலிருந் தார்க ளென்றும் , வேற்று மூலமுடையோரான , ஆரி 


ஷை ஹைகோர்ட் ஜட்ஜ்மென்றி லிருக்கும் வசன மாவது: 

“ It was a remarkable fact, that , although there were hundreds 
of respectable Nadars in the place ( Kamuthi ), not one of them had 
come into the witness box to state if it was a fact that he had en 
tered the temple or attempted to prove that he had ever entered it 
on any particular occasion . 


106 


யர் , பின்னால் வட இந்தியாவிலிருந்து வந்து தங்களுடைய வழக்கபுழக் 
கங்களை இந்த தமிழ்த்தேசத்தில் ஸ்தாபித்தார்க ளென்றும் , தமிழ்ப் 
பாவை தனிமூலமுடைய தென்றும் , பின்னால் , ஷ ஆரியர்கொணம் 
வந்த சம்ஸ்கிருதம் அந்த தமிழுக்கு மூலமல்ல என்றும் சில ஐரோப்பிய 
சாஸ்திரிகள் கட்டிவிட்ட கதையை ஆதாரமாய்வைத்தே, ஷ சமுதி 
கேஸில் , நாடார்ஜா தியாரின் பூர்வோத்திரம் சில சாட்சிகளின் வார்த்தை 
களைக் கொண்டு ஆராயப்பட் டிருக்கிறது ; ஜாதிப்பேர்-பட்டப்பேர்களுக்கு 
மூலமும் இந்த ரீதியின் படியே ஷை சாட்சிகளால் தாறு மாறாய்த் துலக் 
கப்பட்டிருக்கிறது . ஆனால் இப்போதோ , இந்த துரானியர் ” . ஆரியர் 
என்பவர்களின் மூலமும் , தமிழ்ப்பாஷையின் மூலமும் அந்தப்படிக் 
சில்லாமல் வெவ்வேறு வகையாய் நாளது சாஸ்திரிகளால் திருப்பப் 
படுகின்றன . 

எப்படியும் , ஷ கமுதிக்கேஸை மிஸ்ட்டர் வரதராவு 
பரிசீலனை செய்யுங்காலத்தி லிருந்த தாற்பரியங்களுக் கந்யமாக ஷை மூல 
சரித்திரங்கள் வே றெவ்விதமாக வாவது திரும்பி நிலைப்படும்போது , ஷ 
பழய கொள்கையை ஆதாரமாய்க்கெரண்டு ஷ கேலின் ஜட்ஜ்மென்றில் 
சாட்ார்ஜா தியின் பூர்வோத்திரம் - அந்த ஸ்து முதலான விஷயமர் யெழுதப் 
பட்ட சகல தப்புவசனங்களும் அடியோடே பாதாளத்தி லிறங்கி அழிவுக் 
குட்படு மென்பது நிச்சயமான சங்கதியா யிருக்கிறது.-- இதுபோக , மத 
பாஸ் ஹைகோர்ட்டில் இந்தக்சேவின் அப்பீல் நடந்துகொண்டிருந்த சம 
யத்தில் , அசல்வாதி யாகிய ஷை ஜமீன்தார் , நாடார்ஜாதியாரின் உயர் 
பூர்வோத்திரத்தையும் அந்தஸ்தையும் உத்தேசித்து , நாடார்கள் தாவா 
கோவிலிலும் பிரவேசிப்பதில் யாதொரு ஆட்சேபமு மில்லையென்று , ஷ 
விவில்புரோஸீஜர் கோடு 375 - வது ஸெஷன்படி மனுக்கொடுத்தபோ 
தும் , இதர ஜாதிக்காரரே அதற் கெதிரிடைபண்ணி , அதைப் பலிக்கவிடா 
மற் செய்துவிட்டார்கள் . 

ஷை கமுதிக்கேஸ் மேற்சொல்லியபடி 1901 - ல் ஹைகோர்ட்அப்பீலா 
கிக்கொண்டிருக்கும் சமயத்தில்தானே , தென் இந்தியாவின் ஜர் திகள் - குலங் 
களுக்கு விவரந் தயாரிக்கும் எத்னாகிரபிக் ஸர்வேயை கவர்ண்மென்றார் , 
தடங்கினபோது , தென் இந்தியாவிலும் - சிலோனிலும் - பர்மாவிலு 
முள்ள சுமார் 40,000 காடார்கள் , தங்கள் கையொப்பங்களிட்ட 
மனுக்கள் மூலமாய் , தங்கள் குலவிவரம்எழுதிக்கொடுக்கும் பிரதிநிதி 
களை ஷ - எத்னாகிரபிக்ஸர்வே சூப்பரின்றென்டென்றுக்கு இனங் 
காட்டி , அந்தப் பிரதிநிதிகள் மூலமாய்த் தயார் செய்து - அச்சிட்டு ஷ 
சூப்பரின்றென்டென்று துரையிடம் ஆஜர் செய்த ஷை ( A Short Account 


107 


of the Chantras or Tamil Xatras என்னும் ) மனுப்புஸ்தகத்தின் 118 -ம் 
பக்கத்தில் , இந்தக் கமுதிக்கோவில் கேசைப் பற்றிச் சொல்லும்போது , 
" It is an insignificant local suit undesired by the generality of 
the Chantras ” “ அது பொதுவாய் சான்றோர்ஜா திக்காரரால் ஒப்புக் 
கொள்ளப்படாததும் , ரெம்ப அற்பமான ஓரிடத்துக்கு மாத்திரம் சம்பர் 
தப்பட்டது மான ஒரு வியாச்சியம் ” என்றும் , “ It has been up to 
date a malicious custom among our old foes to take various 
opportunities to drag to magisterial and civil courts certain 
individuals of our caste and accomplish their deceptive task by 
their influence and threats, in order to harass our people in 
religious and social affairs, and to make up records in deteriora . 
tion of our noble origin . “ எங்கள் பழய எதிரிக ளாகிய ஜாதிக்கார 
ருக்குள் இற்றைவரை யிருந்துவருகிற ஒரு மோசமானவழக்கம் என்ன 
வென்றால் : மதவிஷயங்களிலும் மற்றும் உலகப்புழக்கவிஷயங்களிலும் 
எங்கள்ஜனங்களைத் தொந்தரவு செய்வதற்கும் , எங்களுடைய மேன்மைப் 
பூர்வோத்திரத்தை ஈனப்படுத்த ரிக்கார்டுகள்உண்பெண்ணுவதற்கு மாக , 
எங்கள்ஜா திமனுஷரிற் சிலரை மேஸ்திரட்டு - சீவில் கோர்ட்டுகளுக்கு 
இழுத்து , தங்களுடைய செல்வாக்கினாலும் பயமுறுத்துதலினாலும் 
தங்கள் ஏமாற்று வேலையை முடித்துக்கொள்ளும் பல சமயவாய்ப்புகளைத் 
தேடிக்கொள்ளுகிறார்கள் ” என்றும் சொல்லியிருப்பது மல்லாமல் , ஷ 
கேசின் அசல்கோர்ட்டு ஜட்ஜ்மென்று என்ன நிலைமையி லெழுதப்பட்டது 
என்பதைப்பற்றி, ஷ மனுப்புஸ்தகத்தின் 118 , 119 - ம் பக்கங்களில் 
அடியிற்கண்டபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது . அதாவது : 

" In the bad temple case of Kamuti, the Original Suit No. 
33 of 1898 on file in the Subordinate Court of Madura (East ), 
all the leading inembers concerned were of anti- Chantras, as 
the - Judge, the - Vakils of the plaintiff, the - Commissioner ap 
pointed by the Judge to examine and trauslate the extracts and 
exhibits , etc. Even the anti - Chantra riot of 1899 was caused 
by the envy of the old enemies at the reviving wealth and 
literary proficiency of the Chautras just like the anti - Shemitic 
agitation in the West. Notwithstanding unobjectionable prodfs 
on the Chantra side in the said Kainuti case, though it is an 
insignificant local suit uudesired by the generality of the 
Chantras, the Judge was openly threatened with death by the 
anti- Chantras against passing a judgment on their favoug, 
His desk was heaped with hundreds of anonymous threatening 


108 


letters; walls in the main streets of Madura were placarded 
with the same threatenings , which appeared also boldly in the 
South Indian Mail of Madura , dated 12th June 1899 , conducted 
- by the -anti - Chantras in the following words ; viz . , 

The people , it is said , are awaiting the decision of the Madura 
Sub - Court in the well - known Kamuti temple case . Judgment in 
favour of the Chandrars , it is feared , will cause a more terrible 
excitement. !.: 
The date of this publication was 38 days before the Judge deli 
vered the Judgment, and six days after the sack of Sivakasi 
and during the vehement affliction of the Chantras , in the districts 
of Tinnevelly and Madura and Travancore State. That even 
the anti - Chantraic riot itself was conducted in order to terrorise 
the Sub -Judge to give judgment in the Kamuti temple case 
against the Chantras was made known by an English Mission 
ary ; about one inonth before the Judge delivered the Judgment . 
viz . , 

Another reason ( of the riot ) is that it is in consequence of a 
great lawsuit in Madura connected with tbe temple, and that the side 
that fears it is being decided against them have stirred up the 
Marayars against the Chandrars who are supposed to be gaining the 
case, in order to terrorise the Native Judge . --The Madras Mail ,, 
26th June 1899 . 
When it is possible now in the justice -loving English Govern 
ment for anti- Chantras to compel a Judge to deliver a perverse 
judgment to satisfy their envy and enmity, it may be readily 
upderstood by all conscientious persons how miserably the 
Chantras might have been treated by their enemies in those 
olden days when they had the whole power of the country 
in their own hands . 
இப்படியெல்லா மிருக்க , எந் தவிஷயத்தில் அந்தக் கமுதிக்கேஸ் நாடார் 
ஜாதி மொத்தத்தையும் கட்டுப்படுத்தக் கூடியது ? யதார்த்தப்படி யானாலுஞ் 
சரி , கவர்ண்மென்று ரிக்கார்டுகளின்படி யாஞ லுஞ்சரி , ஷ. சேசின் ஜட்ஜ் 
மென்று நாடார்ஜாதி மொத்தத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு யாதொரு 
ஆதாரமு மில்லை யென்பது உறுதியாய்நிலைப்பட்ட காரியம் . 

அப்பால் , இந்தக் கேஸ் மதராஸ் ஹைகோர்ட்டிலும் , அதின் பின்னால் , 
பிரிவிகவுண்ஸிலிலும் அப்பீலானபோதும் , நாடார்ஜாதியாருக்கு அனுகூ 
லம்செய்வதினால் , அவர்களைப் பகைப்போ ரான இதாஜாதிக்காரரால் கல 
கம்கேரிக்மோ என்று , தென் ஜில்லாக்களின் தாலுகா ஆபீஸ்கள் , போலீஸ் 
ஸ்டேஷன்கள் முதலானவைகள்வரை யுள்ள சகல சிறுசிறு ஆபீஸ்தானங் 
கள்வரைக்கும் , ஷை அப்பீல்களை பரிசீலனை செய்த கோர்ட்டுகளின் அதிகாரி 


109 


கள் லோக்கல்சகர்ண்மென்று மூலமாய் ஸர்க்கியுலர்களனுப்பிக் கேட்ட 
தில் ,கலகம் நேரில் மென்றே மிகுதியான ஆபீஸ் - ளிலிருந்து பதில்க ளனுப் 
பப்பட்டதாகவும் கேள்விப்பட்டோம்.-- அந்த ஹைகோர்ட்ஜட்ஜ்க ளானா 
லுஞ்சரி , பிரிவிகவுண்சில் ஜட்ஜ்க ளானாலுஞ்சரி , நாடார்ஜா தியின் பூர் 
வோத்திரம் - சரித்திரம் - அந்தஸ்து விஷயமாக நூ தனமாய் யாதொரு 
ஆராய்ச்சியும் செய்யாமல் , ஷ . கீழ்மதுரை ஸப்கோர்ட்டின் ஜட்ஜ் ஆகிய 
Mr. வரதராவு மிகவும் மேதாவி யாக்கும் ; அவர், நாடார்ஜா திவிஷயமா 
யெழுதியிருப்பவைக ளெல்லாம் சரியாயிருக்கும் என்று அவ்வளவில் 
நாடார்ஜாதி விஷயமான ஆராய்ச்சியை நிறுத்திக்கொண்டார்களே யல்லா 
மல் , நூ தன விசேஷங்கள் யாதொன்றும் கொடுக்சவில்லை . ஆனால் , கனம் வர 
தராவு தென் இந்திய எத்னாலஜி விஷயமாய் எவ்வளவு ஆராய்ச்சி யுடைவ 
ரென்பதும் , நாடார்ஜாதியாரின் பூர்வோத்திரம் - சரித்திரம் - அந்தஸ்து 
முதலிய விஷயமாய் திடமான அபிப்பிராயம் கொடுக்கத்தக்கதாக போர்ந்த 
சாட்சியமும் ரிக்கார்டுகளும் அவருக்கு கிடைத்ததா என்பதும் , நாம் இன் 
னார் என்னும் நிச்சய அறிவுடைய நமக்கும் , இன்னும் ஷ கேசின் ரிக் 
கார்டுகளைப் படித்துப்பார்க்கும் சகல மேதாவிகளுக்கும் தெளிவாய்விளங் 
குஞ் சங்க தியா பிருக்கிறது.- உலகமொத்த மேதாவிகளும் ஆராய்ச்சி 
செய்கிற எத்னாகிரபியாகிய , ஆரியர் - திராவிடர் முதலிய நாமங்களால் 
சொல்லப்படும் சனக்கூட்டத்தார் யாரென்பதும் , அவர்களின் பூர்வ இடம் 
இன்ன தென்பதும் , அவர்களின் சரித்திரமுமே , சரித்திர ஆராய்ச்சிப்படி , . 
நாள்தோறும் - நிமிஷம்தோறும் மாறுகிறதா யிருக்கிறது . மத்திய சி 
யாவிலிருந் தெழும்பியதாக 1820 - முசல் யூகித்து சரித்திரம்நிலைப் 
படுத்தப்பட்ட ஆரியர் , அப்பால் சில ஆசிரியர்களால் மேல்ஆசியாவுக்கு 
மாற்றப்பட்டு, 1857 அல்லது 1867 அல்லது 1868 முதல் ஜெர்மானியரால் 
மத்திய ஐரோப்பாவுக்கும் , மற்றும் ஐரோப்பியசாஸ்திரிகளால் தென் 
ஐரோப்பாவுக்கும் , இன்னும் சிலரால் வட ஐரோப்பாவுக்கும் மாற்றப்பட் 
டிருக்கிறார்கள் ; இந்த ஆரியரை Mr. B. G. திலகர் முதலிய சாஸ்திரிசள் . 
வடதிருவநாடுகளுக்கு மாற்றுகிறார்கள் ; ஆனால் இன்னும் சில சாஸ்திரி 
களோ , யதார்த்தத்தை யனுசரித்து , ஆரியாவர்த்தம் ஆகிய வட இந்தியா 
வின் இமயமலைச்சரிவே அவர்களின் ஆதியிட மெனக் கண்டுபிடித்திருக் 
கிறார்கள் . ஒருகாலத்தில் இந்த ஆரியருள் சகலவிஷயத்திலும் மகாசிரே 
ஷ்டமுடையவர்கள் என்று ருஜுப்பண்ணப்பட்ட ஜெ . மானியர் , இப் 
போது ( Prof. Sergi ) புரோபெஸர் ஸெர்ஜி முதலான பேர்போன சாஸ்திரி 
களின் ஆராய்ச்சிப்படிக்கு , மிகுநீசமூல முள்ள அநாரிய ரான ஆப்பிரிக்கரா 
கவும், மகாமேதாவ் யெனச் சொல்லப்படும் ( Lieut . Col. L.A. Waddell 
C.B.) உவாடல் துரையின் ஆராய்ச்சிப்படிக்கு , அவர்கள் அநாரிய ரான 


110 


( Turanians ) துரானியரு மாகுகிறார்கள் . திராவிடர் என்று ஷ சாஸ் 
திரிசளால் பேர் குறிக்கப்படும் ஜனங்கள் இன்னாரென்பதும் , அவர்களின் 
ஆதியிடம் இன்னதென்பதும் , தென் இந்தியா எவ்விதமாய்க் குடியேற்றப் 
பட்டது என்னும் சரித்திரமுமோ, இந்த ஆரியரின் சரித்திரத்துக்கும் 
அதிகமாக , உலகத்தில் மகாமேதாவிகளா யெண்ணப்படும் சாஸ்திரிகளுக் 
குள் , ஒன்றுக்கொன்று முற்றிலும் விகற்பமுள்ள வெவ்வேறு வகை 
யான எண்ணிறந்த தீர்மானங்களை யலடயப்பெற்றிருக்கிறது . ( இந்த 
விவரங்க ளெல்லாம் , நான் இங்கிலிஷில் எழுதி, அச்சிடத் தயாரித்திருக்கிற 
Dranilo- Oriental Research த்ரமீள - பூர்வ ஆராய்ச்சி என்னும் பிரபந் 
தத்தில் சவிஸ் தாரமா யிருக்கின் நன. ) உலகமொத்த சாஸ்திரிகளும் ஆதா 
ரங்கள் தேடி ஆராய்கிற இந்த ஆரியர் - திராவிடரின் சரித்திரங்களே 
இப்படி நிலைமாறுகிறபோது , ஷ கமுதிக்சேஸ் நடைபெறுங்காலத்தி 
லிருந்தஅவ்வளவு ஆதாரங்களையுங்கூட பூரணமா யா ராயாமல் , நாடார் குலத் 
தவரின் பேரில் பகையும்- பொறாமையு முள்ள சில மனுஷாட்கள் மூலமாய்க் 
கொடுக்கப்பட்ட சாட்சியங்களையும் , ஆகமங்கள் முதலிய பிரட்டு நூல்க 
ளையும் ஆதாரமாய்வைத்துக்கொண்டு நிதானித்த ஷ Mr. வரதராவு 
அவர்கள் , நாடார் குலத்தைமதித்த அவமதிப்பு. இன்னும் எவ்வளவுகாலம் 
நிலைநிற்குமோ, பார்ப்போம் ! ஆனால் , நமக்கே தெரிகிறபடி , நாடார் குல வர 
லாறு விஷயமாய் அக் காலத்தில் ஷ ஸப்ஜட்ஜின் ஆராய்ச்சிக்கு வந்து 
சேராத ரிக்கார்டுகளும் ஐதீகங்களும் விவரங்களும் ஏராளமா யிருப்பது 
மாத்திர மல்ல , ( archeological researches ) புராதன ஆராய்ச்சி மூலமா 
கவும் , நூ தனமாய் வெளிவந்திருக்கும் பழய நூல்கள் மூலமாகவும் , இன் 
னும் மற்றும்வகை யாகவும் இப்போ நமக்குக்கிட்டியிருக்கும் ஆதாரங் 
களும் திரளாயிருக்க , மிஸ்ட்டர் வரதராவின் தப்பபிப்பிராயங்கள் மூலை 
பார்க்கப்போவகற்கு இன்னும் வெகுநாட்களா செல்லும் ? ஷ கமுதிக்கே 
வின் மூன்று கோர்ட்டு ஜட்ஜ்மென்றுகளிலும் , நாடார்குல விஷயமாய் தப் 
பிதமாயெழுதப்பட்டிருக்கும் சங்கதிகளை வரிவரியாயெத் தாட்சே 
பித்து தனிப்புஸ்தகமாய்ப் பிரசுரிக்சவும் அப்போதே ( notes) குறிப்புகள் 
தயார் செய்து மிருக்கிறேன் . 

இறுதியாக , நான் சொல்லும் ஆலோ சனை யென்னவென்றால் : தென் 
இந்திடாவின் சரித்திரம் , பாஷைசள் முதலியவற்றின் ஆராய்ச்சிவிஷய 
மாய் உலகெங்கும் கீர்த்திபெற்றவரும் , நாடார்குலத்தவருடன் வெகு 
வாய்ப் புழங்கியவரு மாகிய ( Bp . Caldwell ) பிஷப் சால்வேல்துரையவர் 
கள் 1850 - ம் வருஷத்தில் , ( The Cliantrars of Tinnevelly lhave for 
nearly fifty years been our fellow -subjects; and , curing the whole 
of that period they have considered their subjection to the East 
India Company s Government , and the introduction of the rudi 


111 


ments of English law , as priceless blessings. No insurrections, 
no riotous insubordination , no disloyalty, have ever been laid to 
their charge . Though taxed , like all Hindus , under all suc 
cesssive governments, beyond their ability, more submissive tax 
payers are nowhere to be met with in the world. ” ( திருநெல்வேலி 
சான்றோர் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்க ளாக நம்முடைய உடன் 
குடிகளா யிருந்து வருகிறார்கள் ; இந்த எல்லாக் காலத்திலும் அவர்கள் ஈஸ்த் 
இந்தியா கும்பன யாரின் கவர்ணமென்றுக்கு கீழ்ப்படிந் திருப்பதையும் , 
இங்கிலீஷ்சட்ட மூலாதாரம் தங்களுக்குள் ஏற்பட்டிருப்பதையும் தங்க 
ளுக்குக்கிடைத்த விலைம தியா ஆசீர்வாதங்களாக எண்ணியிருக்கிறார்கள் . 
எதாகிலும் ஊர்க்கலகங்க ளாவது , கலா திக் கிடமான அடங்காமை 
யாவது , எதாகிலும் ராஜதுரோக மாவது , எப்பொழு தாகிலும் அவர்கள் 
விஷயமாய்ச் சொல்லப்பட்ட தில்லை ; மற்றும் இந்துக்களைப்போல் தொ 
டர்பான சகல ராஜாங்கங்களுக்குள்ளும் , இவர்கள் தங்கள் திராணிக்கும் 
மேலாக வரிசெலுத்தும்படியான ஸ்துதியில் வைக்கப்பட்டிருந்தும் , இவர் 
களைவிடக் கீழ்ப்படிதலோடு தீர்வை செலுத்துகிறவர்களை இந்த உலகத்த 

தின் 
எந்த இடத்தி லாகிலும் காணமுடியாது ” என்று அனுபவக் கண்டு எழுதி 
வைத்திருக்கிறபடி , 6 மக்கு இயற்கையும் பரம்பரையுமா யுள்ள ராஜபக்தி 
யை ஒருபோதும் விட்டுவிடாது தலைமேற்கொண்டு , கவர்ண்மென்றார் 
1909 - ல் பிரசுரித்த தென் இந்திய எத்னாகிரபிபுஸ்தகத்தில் மேற்கோள்க . 
ளாக எடுத்துச்சொல்லப்பட்டிருக்கிற அடியிற்கண்ட புத்திமதிகளையும் 
கவனித்து நடந்து முன்னேறுவோ மாக : 

( a) . " Evolutions resulting from , intellectual and social 
development are quite irresistible, if any caste will continue to 
advance by its own efforts in the path of freedom and progress .” 
“ எந்த ஜாதியா ராவது , தங்கள் சொந்தமுயற்சிகளால் , சுவாதீனத்திலும் 
முன்னேற்றத்திலும் விருத்தியாகிக்கொண் டிருப்பார்க னாகில் , அறிவாச 
ரத்தாலும், மற்றும் ஜனங்களோடு ஐக்கியப்புழக்கம் செய்வதாலும் அவர் 
களுக் குண்டாகிற முற்போக்கை ஒருபோதும் தடுக்கமுடியாது . ” 

( b). " They ( i.e. The Chantrars ) have temples of their own , 
and are numerous enough , and strong enough in wealth and edu 
cation , to rise along their own lines , and without appropriating 
the institutions or infringing the rights of others , aud in so doing 
they will have the sympathy of all right -minded men , and , if 
necessary , the protection of the (Courts . “ சான்றோருக்கு அவர்கள் 
சொந்தக்கோவில்களே யிருக்கின்றன ; அவர்கள் , ஜனத்தொகையிலும் 
ஐஸ்வரியத்திலும் கல்வியிலும் போர்ந்தடலமுடையவர்களா யிருப்பதால் , 
அவர்கள் , இதரஜா திக்காரருடைய ஏற்பாடு - ளையும் சுதந்தரங்களையும் 
கவராமலும் கெடுக்காமலும் , தங்கள் சொந்தமுறைப்படியே முன்னேறக் 
கூடியவர்களா யிரு கிருர்கள் ; இப்படி நடந்துவருவாாகளாகில் , நன்மன 
துடைய யா = ரும் அவர் ளுககாக பட்சாதாபமபாராட்டுவ தல்ல.மல் 
அவசரமாயின் , ராஜாங்கத்தாரும் வேண்டிய பராமரிப்பு செய்வார்கள் . " 


112 


மேலும் , நமது முன்னேற்ற விஷய்மாய் , மேற்சொன்ன கனம் வி . பி. 
சுப்பிரமணிய முதலியாரவர்களும் , அடியிற்கண்டபடி , நம் நாடார் சலத் 
தவருக்கு நல்வாக்கும் இதாகுலத்தவருக்கு எச்சரிட்பும் கூறி எழுதி , 
1907 - ல் ( திருச்சினாப்பள்ளி Tamilian Archeological Society மூல 
மாய் ) அச்சிட்டிருக்கிறார்கள். அதாவது : 

“ இவர்கள் ( = நாடார்கள் ) க லக்கிரமத்தில் உயர் வடைவார்க ளென் 
பது நிச்சயமானதே யன்றி , தடுக்கமுடியாது ; சிலகாலத்தில், இவர்கள் 
பிராமணரினும் உயர்வடைந்தாலும் ஆச்சரியப்படத்தக்க காரணமிராது . 

மேற்கூறியவாறு தென்ஜில்லாச் சான்றார் நிச்சய மாகவும் , 
தடுக்கமுடியாதபடி யாகவும் உயர்வடையு முண்மையை மனதில் ஊன்ற 
வைத்துப் , பிறசாதியாருள் அறிவாளிகள் மேற்கூறிய முயற்சிக்கு உதவி 
செய்யா ராயினும் , தடையேனுஞ் செய்யா திருத்தல் தகுதி என்பதே . 

முடிவுரை யாக , சேற்றைய தினம் நமது கான்பரென்லில் அக்ரா 
சனபதியா யிருந்த கனந்தக்கிய அட்வோகேட் ஜெனரல் The Hon . Mr. 
எஸ் . ஸ்ரீநிவா ஸ அய்யங்கார் , பி.எ. , பி.எல் . அவர்களுடைய உபநியா ஸத் 
தின் ஆசீர்வாத வசனத்தைக் கொண்டு என்னுடைய இந்தக் குல வரலாற் 
றைப் பூர்த்திபண்ணுகிறேன் . அதாவது : 

“ Judged by your vigour and enterprise , you are one of the 
youngest aud inost promising communities .... With courage 
and faith in yourselves, with peace and good will to all the castes 
and communities, with justice , generosity and service to the 
poor as your mottos , may you , individually and as a community, 
prosper more and more till you take your appointed place 
in the National life and earn the gratitude of our whole 
Province as the Pioneers of a creat Industrial Renaissance ! ) 
உங்களுடைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொண்டு உங்களைப்பற்றி 
நிதானிக்கும்போது , நீங்கள் , ( இந்தியாவில் ) மிகுந்த யௌவனமும் , முன் 
னுக்கு வரும் இயற்கையு முடைய ஜனக்கூட்டத்தார்களி லொருவரா 
யிருக்கிறீர்கள் ; ... உங்கள் சொந்தநடபடிக்கைகளிலேயே . ஊக்கமும் 
நம்பிக்கையும் வைத்து , உங்களைச்சுற்றிலு முள்ள எல்லா ஜாதிகளிடத்தி 
லும் சமாதானமும் கல்லெண்ணம முடையவர்களா யிருங்கள் ; நடுவு 
நிலைமையும் பெருந்தன்பையு முடையவர்களா யிருந்து , ஏழைகளுக்கு 
ஒத்தாசைபண்ணுவதை உங்களுடைய விருதுவாக்கியங்களாக வைத்துக் 
கொண்டு , தேச ஜீவியத்தில் உங் + ளுக்குக் குறிக்கப்பட்ட, உயர்பதவியை 
நீங்கள் அடையுமட்டும் , தனித்தனி யா + வும் ஜு திமொத்த மாகவும் மென் 
மேலும் செழித்தோங்க , கைத்தொழில்சம்பந்த மான புதுப்பிறப்புக்கு 
வழிகாட்டினோர் என்பதாய் தென் இந்தயா மொத்தத்திலுள்ள தனக்க 
ளும் உங்களை நன் றியறிதலோடு மதிக்கும்படியான கீர்த்தியை யடைந்து 
கொள்ளுங்கள் . " 
6-6-1918 . 

B.J. M. KULASEKHARA - RAJ , 
சுபயஸ்து . 


Printed at the Darling Printing Press , Palancottah --- 1891 , 


